முருகன் 
காட்சி 


KOUT 


0 


5 
) 


( 0 ) 


பணியா , 


டாக்டர் 
சி.பாலசுப்பிரமணியன் 


113 


முருகன் காட்சி 


டாக்டர் சி . பாலசுப்பிரமணியன் , 

எம்.ஏ. , எம்.லிட் . , பிஎச்.டி . , 
தமிழ்ப்பேராசிரியர் - தமிழ்மொழித்துறைத் தலைவர் 

சென்னைப் பல்கலைக்கழகம் 

சென்னை -600 005 


விற்பனை உரிமை : 
பாரி நிலையம் 
59 , பிராட்வே , சென்னை .1 


முதற்பதிப்பு : 1966 
மூன்றாம் பதிப்பு , 1985 


நறுமலர்ப் பதிப்பக வெளியீடு 


விலை ரூ . 


10.00 


பிற நூல்கள் : 


தமிழ் இலக்கிய வரலாறு 
உருவும் திருவும் 
கட்டுரை வளம் 
மனோன்மணீயம் 
காரும் தேரும் 
வாழையடி வாழை 
இலக்கிய அணிகள் 


அச்சிட்டோர் : கற்பகம் அச்சகம் , சென்னை .600 002 . 


தவத்திரு திருமுருக கிருபானந்த வாரியார் 

அவர்கள் வழங்கியருளிய 


அணிந்துரை 


தாண்டச் 


( ஓம் ” என்ற குடிலையே 

எல்லா வே தங்களுக்கும் , 
எல்லா எழுத்துகளுக்கும் , எல்லா ஓசைகளுக்கும் பிறப் 
பிடம் ; காசியம்பதியில் மரிப்பவர் செவியில் சிவபெருமான் 
கூறும் மந்திரமும் அதுவே யாகும் . இதனைத் தாரகம் 
என்று 

கூறுவர் . பிறவிப் பெருங்கடலைத் 
செய்வ தனால் தாரகம் எனப்படும் . 

ஈசன் மேவரும் பீடமாய் ஏனையோர் தோற்றும் 
வாச மாய்எலா வெழுத்திற்கும் மறைகட்கும் முதலாய்க் 
காசி தன்னிடை முடிபவர்க் கெம்பிரான் கழறும் 

மாசில் தாரகப் பிரமமாம் அதன்பயன் ஆய்ந்தான் 
எனவரும் கந்தபுராணத் திருவிருத்தத்தால் உணர்க . 

இ உ ம என்ற மூன்றெழுத்தின் சேர்க்கையே ஓங்கார 
மாகும் . 

அ -- படைத்தல் 
உ - காத்தல் 

ம - ஒடுக்கல் 
என்ற முத்தொழிலுக்கும் மூலகாரணம் ஓங்காரம் .. 
இந்த அகர உகர மகரம் என்ற மூன்றெழுத்தின் இடை 
யில் உள்ள உகரம் நனி சிறந்தது . << உ ” நடுநாயகமாக 
விளங்குகின்றது . இந்த உகரமே எல்லா வுலகங்களையும் 
எல்லா வுயிர்களையுங் காப்பாற்றுகின்றது . 

அ உ ம என்ற முறை , உ ம அ என்று மாறுகின்றபோது 
உமா என்று ஆகின்றது . காக்கும் பராசக்தியைக் குறிக் 


கின்றது . 


திருத்தொண்டர்களைக் காக்கும் அருட்சரிதைகளைக் 
கூறவந்த திருத்தொண்டர் புராணம் உ என்ற எழுத்தை 


41 


முதலாகக் 

கொண்டு ( உலகெலாம் என்று தொடங்கு 
கின்றது . 

விண்ணுலகையும் மண்ணுலகையுங் காக்கவந்த 
இராமச்சந்திரமூர்த்தியின் சரிதையைச் சொல்லவந்த 
இராமாயணம் உலகம் யாவையும் ” என்று தொடங்கு 
கின்றது . இவைகட்கெல்லாம் வழிகாட்டியாக , நக்கீரர் 
கற்குகையினின்றுந் தன்னையும் , தன்னைச் சேர்ந்தவர் 
களையுங் காக்க வேணும் என்று , கந்தவேளை வேண்டி 
முறையிடுங்கால் “ உலகம் உவப்ப என்று தொடங்கி 
யருளினார் , 
நாம் இறைவன்பால் வேண்டும்போது 

வேண்டும்போது “ இறைவனே 
என்னைக் காத்தருள் என்று தானே வேண்டுகின்றோம் . 
“ என்னைப் படைத்தருள் ” “ என்னை ஒடுக்கியருள் என்று 
வேண்டுகின்றோமில்லை . இதனால் உகரத்தின் அருமை 
யும் பெருமையும் நன்கு புலப்படுகின்ற தன்றோ ? 

முருகு ” என்ற சொல்லை இப்போது சிந்தியுங்கள் . 
ம் + உ , ர் + உ , க் + உ என்ற மூன்று உகரங்கள் வருகின்றன 
இத்தகைய சொல் போன்று தமிழில் வேறு சொல் இல்லை . 

உயிர்கள் மூன்று நிலைகளையுடையன : கேவல தின 
பெத்த திசை , முத்த திசை . இதன் பிரிவுகளை ஞான 
நூல்களால் அறிக . 

உயிர்கட்கு வேண்டுவதும் மூன்று சுகம் . இகம் பரம் 
வீடுபேறு . இந்த மூன்று இடங்களிலும் காத்தருளுந் 
தெய்வம் முருகன் . அதனால் அப் பெருமான் மூன்று 
உகரங்களுடன் கூடிய முருகு என்ற சொல்லையுடைய 
தனிப்பெருந் தெய்வமாக விளங்குகின்றான் . ) 

இந்த மூன்று நலங்களை வழங்க வல்ல தெய்வம் 
முருகவேள் . பால் பாயசத்தை ஒரு கரண்டியைக் கொண்டு 
தானே படைக்கின்றோம் . அதுபோல் இக நலனை வள்ளி 
தேவியைக் கொண்டும் , பரநலனை தெய்வயானை 


5 


யம்மையைக் கொண்டும் , முத்தி நலனை வேலாயுதத்தைக் 
கொண்டும் நமக்கு அருள் புரிகின்றான் முருகன் . 

எனவே முருகப் பெருமானைப் பயன் கருதாது மெய் 
யன்புடன் வழிபடுவோர் இகம் பரம் வீடு என்ற மும்மை 
நலன்களையும் பெற்றுச் செம்மையுறுவார்கள் . 

பாவம் நிறைந்த கலியில் கண்கண்ட தெய்வமாகக் 
கலியுக வரதனாக விளங்குபவர் கந்தவேள் . இத்தகு முரு 
கனை ஞானிகள் தமது ஞான விழியால் கண்டார்கள் . 

நமது தென்னாட்டில் வாழ்ந்த ஆன்றோர்கள் கடவு 
ளைக் கண்டேன் என்று கூறினார்கள் . 
" கண்டேன் அவர் திருப் பாதம் 
கண்டறி யாதன கண்டேன் . " 

- அப்பர் 
எனைப்பெரிதும் ஆட்கொண்டென் பிறப்பறுத்த 

இணையிலியை 
அனைத்துலகுந் தொழுந்தில்லை அம்பலத்தே கண்டேன் . 

மணிவாசகர் 
இவ்வாறு இறைவனைக் கண்ட மெய்ஞ்ஞானிகள் , 
தாம் கண்ட காட்சியைப் பலப்பலவாகக் கூறுகின்றார்கள் . 

திருஞான சம்பந்தர் , இறைவனை நேருக்கு நேராய்க் 
கண்டதோடு அமையாமல் , அவருடைய அடையாளங் 
களைக் கூறித் தன் தந்தையாருக்கு , சுட்டியறியாத அப் 
பரமனைச் சுட்டிக் காட்டியருளினார் . 

தோடுடையசெவி யன்விடையேறு ஓர் தூவெண்மதி சூடிக் 
காடுடையசுட லைப்பொடிபூசியென் உள்ளங்கவர்கள்வன் 
ஏடுடையமல ரான் முனை நாள்பணிந் தேத்த அருள் செய்த 

பீடுடையபிர மாபுரமேவிய பெம்மான் இவனன்றே . 
கண்டார் ; காணார்க்குக் காட்டுகின்றார் . 

இந்த ஞானப் பரம்பரையில் வந்த அருணகிரிநாதருக்கு 
எங்கே நினைப்பினும் அங்கே வந்து கந்தவேள் காட்சி 
தருகின்றாராம் . 


6 


செங்கே ழடுத்த சிவனடி வேலுத் திருமுகமும் 
பங்கே நிரைத்தநற் பன்னிரு தோளும் பதுமமலர்க் 
கொங்கே தரளஞ் சொரியுஞ்செங் கோடைக் குமரன் என 
எங்கே நினைப்பினும் அங்கேஎன் முன்வந்து எதிர் 

நிற்பனே . 
சயிலம் எ றிந்தகை வேற்கொடு 

மயிலினில் வந்தெனை யாட்கொளல் 

சகமறி யும்படி காட்டிய குருநாதா 
எனவரும் அப்பெருமானது அருள்வாக்குகள் பலப்பல , 
இவ்றாறு நம் பெருமக்கள் முருகனைக் 

கண்டும் , 
நமக்கு அவர்களது திருவாக்குகளினால் காட்டியும் அருள் 
புரிந்தார்கள் . 

இந்த அருட்செயல்களை எனது அன்பர் திரு , சி . பால 
சுப்பிரமணியன் , எம் . ஏ , எம் . லிட் . , அவர்கள் , ஒரு நூல் 
வடிவமாக வடித்து வழங்கினார் . அன்பர் பாலசுப்பிர 
மணியன் , நல்ல உள்ளமும் , உணர்வும் உடையவர் . 
நூல்களைப் 

பயின்றவர் . அவருடைய நூற்பயிற்சியை 
இந்த நூலினால் அறிஞர்கள் அறிவார்கள் . கருத்து ஒப்பு 
மையைச் சங்க நூல்கள் பலவற்றுள் 

நூல்கள் பலவற்றுள் இருந்து எடுத்துக் 
காட்டியிருக்கின்றார் . திண்ணிய புலமையும் நுண்ணிய 
மதி நலமும் பெற்ற இவர் முருகனைக் காட்டும் அழகு 
உள்ளத்துக்கு உவகை தருகின்றது . 

நக்கீரர் . பரிபாடல் ஆசிரியர்கள் , இளங்கோவடிகள் , 
கச்சியப்பர் , அருணகிரிநாதர் , குமரகுருபரர் , வள்ளலார் , 
பிற அடியார்கள் கண்டு காட்டிய 

கோலங்களை 
வகுத்தும் , தொகுத்தும் தமிழுலகுக்கு உதவியுள்ளார் . 
இன்னும் இத்தகு 

நூல்கள் 

எழுத இவருக்கு 
ளம்பூரணன் இன்னருள் புரிவானாக . 

தனை ஏனோரும் படித்துப் பயன் பெறுவார்களாக , 


பல 


பல 


அன்பன் , 
கிருபானந்தவாரி 


முதற் பதிப்பின் 


முன்னுரை 


முருகன் 


பழந்தமிழர் இயற்கையோடியைந்த இன்ப 

அன்பு 
வாழ்வு வாழ்ந்தவர்கள் . இயற்கையின் பின்னணியில் மக்கள் 
வாழ்க்கையினைக் கிளத்திக் கூறுவனவே சங்க இலக்கியங் 
களாகும் . தொல்காப்பியனார் கூறும் முதற் பொருளும் 
கருப்பொருளும் இயற்கையின் இனிய பெற்றியினை எடுத் 
தியம்ப , அவர் கூறும் உரிப்பொருள் மக்கள் வாழ்வினை 
வகையுறப் புனைந்து நிற்கின்றது . எனவே இயற்கையில் 
இலங்கும் அழகினைப் போற்றி மகிழ்ந்தனர் பழந்தமிழர் 
எனலாம் . இயற்கையை இனிது போற்றியதோடு , இயற் 
கையில் இறைவன் கொலுவீற்றிருப்பதாக எண்ணி , அவ் 
எண்ணத்தின் 

அடிப்படையில் இறைவனை வழிபடவும் 
செய்தனர் நம்மவர்கள் . அவ் இறைவனை 
என்றனர் . 

அழகு உறையும் குன்றுகளிலெல்லாம் கோலக் 
குமரன் கொலுவீற்றிருப்பதாகக் கொண்டு , ஆங்காங்கு 
அவனை விழாவெடுத்து வழிபட்டனர் . 

அழகுக் கடவுளாக உறையும் முருகனைத் தமிழ்க் 
கடவுளாகவும் கொண்டனர் நந்தமிழர் . ‘ முத்தமிழால் 
வை தாரையும் வாழவைப்பான் முருகன் என்பர் அருண 
கிரியார் . 

பரங்குன்றில் அமர்ந்த பன்னிருகைக் கோமானைப் 
பற்றி எழுந்த முருகன் காட்சி எனும் இந்நூலில் பன்னிரு 
கட்டுரைகள் அடங்கியுள்ளன . முதற் கட்டுரை முருகும் 
உலகும் என்பது எங்கும் காணப்படும் இயற்கையில் முருகன் 
நீக்கமற நிறைந்தொளிர்கின்றான் என்பதனை எடுத்துக் 
காட்டுவதாகும் . 
இரண்டாவது கட்டுரை 

‘ 

நக்கீரர் வரலாறு என்ப 
தாகும் . இக்கட்டுரையில் திருமுருகாற்றுப்படையின் 
ஆசிரியர் நக்கீரர் குறித்த பழைய செய்திகள் பரக்கப் பேசப் 
படுகின்றன . கொங்கு தேர் வாழ்க்கை எனத் தொடங்கும் 


8 


குறுந்தொகையின் இரண்டாவது பாடல் , பரஞ்சோதியார் 
திருவிளையாடற் புராணத்திற் காணப்படும் தருமியின் 
வரலாறு முதலியன பற்றிய செய்திகள் இக்கட்டுரையில் 
விளக்கமாக உரைக்கப்பட்டுள்ளன . 

மூன்றாவது கட்டுரை ( நக்கீரர் காட்டும் முருகன் 
என்பதாகும் . முதலாவதாகத் தொல்காப்பியம் புறத் 
திணியியலிற் கூறப்படும் ஆற்றுப்படையின் இலக்கணம் 
தெளிவுறுத்தப் பெற்றுள்ளது . அடுத்து , திருமுருகாற்றுப் 
படை ஆற்றுப்படை இலக்கணத்திற்கு எம்முறையில் எந்த 
அளவில் பொருந்தி வந்துள்ளது என்பது குறிப்பாகப் புலப் 
படுத்தப்பட்டுள்ளது . மேலும் , திருமுருகாற்றுப்படையில் ,, 
கைபுனைந்தியற்றாக் 

கவின்பெறு வனப்பு நக்கீரால் 
எவ்வாறு வருணிக்கப்பட்டுள்ளது என்பதும் , பெருந்தண் 
கண்ணிமிலைந்த சென்னியனாகத் திருமுருகன் திறம்பட 
விளங்குவதும் ஆகிய செய்திகள் பேசப்பட்டுள்ளன. முருகப் 
பெருமானின் சிவந்த திருவடிகளைத் தேடிச் செல்லும் 
தலைமை சான்ற உள்ளத்துடனும் , நன்மையையே நாடிச் 
செல்லும் குறிக்கோளுடனும் முருகன் விரும்பி எழுந்தருளி 
யிருக்கும் இடங்களுக்குச் சேவடி படரும் செம்மல் உள்ளத் 
தினராய் அடியவர்கள் செல்கிறார்கள் ; தாங்கள் எண்ணிய 
எண்ணம் ஈடேறப் பெறுகின்றார்கள் . 

அடுத்து மதுரையின் சிறப்புக் குறிக்கப்பெறுகின்றது . 
மதுரை மாநகர் ‘ பொருநர்த் தேய்த்த போரரு வாயிலாக 
விளங்குவதும் , அம்மதுரையின் மேற்றிசையில் முருகன் 
விரும்பியுறையும் திருப்பரங்குன்று திகழ்வதும் கூறப்படு 
கின்றன . பின்னர் ஆறுமுகமும் பன்னிருகைகளும் எவ்வாறு 
விளங்குகின்றன என்பதும் அவை எச்செயல்களை ஆற்று 
கின்றன என்பதும் விளங்கக் கூறப்படுகின்றன. 
திருச்சீரலைவாய் எனப்படும் திருச்செந்தூரிலே திருமுருகன் 
கொண்டுள்ள தோற்றப் பொலிவாகும் . 

அடுத்துத் திருவாவினன்குடியில் முத்தீச் செல்வத்து 
ருபிறப்பாளர் நியமங்களோடு ஆறுமுகப் பெருமானைப் 
பரவிப் 

போற்றுவது கூறப்படுகின்றது . குன்றுதோறும் 
விரும்பிக் கோயில் கொண்டுள்ள குமரக் கடவுளின் அருட் 
பொலிவும் , குன்றுவாழ் குறக்குடியினர் மைந்தரும் மகளிரு 
மாகச் சேர்ந்து நிகழ்த்தும் குரவைக் கூத்தும் கவினுறக் 
கிளத்தப்படுகின்றன . 


இது 


9 


திருமுருகாற்றுப்படையின் இறுதிப் பகுதியில் பழமுதிர் 
சோலையில் பாங்குடன் ஞாலம் உய்யக் 

கொலு வீற்றி 
ருக்கும் ஞானச் செல்வனின் சிறப்பு நன்கு பேசப்படுகின்றது . 
-ஊரூர் கொண்ட சீர் கெழு விழவும் , முருகாற்றுப்படுத்த 
உருகெழு வியன் நகரும் அப்பகுதியில் விளங்க எடுத் 
துரைக்கப்படுகின்றன . காடும்காவும் கவின்பெறு துருத்தியும் 
யாறும் , குளனும் 

வேலுபல் வைப்பும் , சதுக்கமும் 
சந்தியும் புதுப்பூங் கடம்பும் , மன்றமும் பொதியிலும் 
கந்துடை நிலையிலும் அன்றியும் , நினைவார் நினையு 
மிடங்களிலும் 

கோலக் குமரன் கொலு வீற்றிருந்து , 
தன்னை நாடித் தேடிவரும் அடியார்களைத் தாங்கி , 
* அஞ்சல் ஓம்புமதி ; அறிவன் நின் வரவு என நல்ல ஆறுதல் 
அன்பு மொழிகளைக் கூறி அருள் பாலிக்கின்றான் என்பது 
நயமுறக் கிளத்தப்படுகின்றது . அடுத்து , அரும்பெறல் 
மரபின் பெரும் பெயர் முருகனின் பெருமையும் , அவன் 
அருள்கூர்ந்து அடியவர்களைப் புரக்கும் மாண்பும் மனங் 
கொளப் பேசப்படுகின்றன . இறுதியில் பழமுதிர் சோலையில் 
இழுமென இழிதரும் அருவி துகில்களைப் போல் 
அசைந்து , அகிலைச் சுமந்து , சந்தன மரத்தைத் தள்ளி 
அழகுற ஓடிவரும் அழகு கவினுறக் கிளத்தப்படுகின்றது . 
முடிவுரையில் திருமுருகாற்றுப்படையின் பெருமை பேசப் 
படுகின்றது . 

இவ்வாறு இந் நெடிய கட்டுரை திருமுருகாற்றுப் 
படையின் முழு விளக்கமாக அமைந்துள்ளதைக் காணலாம் . 
நக்கீரர் வழியில் 

நின்று கட்டுரையினை 

யான் 
உருவாக்கியுள்ளேன் என்பதனை 

முன்னுரையில் 
குறிப்பிட விரும்புகின்றேன் . 
நான்காவது கட்டுரை பரிபாடற் புலவர்கள் காட்டும் 
என்பதாகும் . 

இருபத்திரண்டு பாடல்களைக் 
கொண்ட பரிபாடலில் முருகனைப் பற்றிய பாடல்கள் 
எட்டாகும் . இவ் எட்டுப் பாடல்களும் பழைய பாடல் 
களாகும் . இப் பாடல்கள் வழி 

முருகனைப் பற்றிய 
செய்திகளாக நாம் அறிவன யாவை ? என்னும் வினாவிற்கு 
விடைகூறும் வண்ணம் அமைந்துள்ளது இக்கட்டுரையாகும் . 


முருகன் 


இளங்கோவடிகள் காட்டும் ஈமுருகன் என்னும் 
கட்டுரை , 

சமயக் காழ்ப்பின்றிச் சமய ஒருமைப்பாடு 
கண்ட நல்லார் இளங்கோவடிகள் தாம் இயற்றிய சிலப் 


10 


பதிகாரத்தின் மூன்றாவது காண்டமான வஞ்சிக் காண்டத் 
தின் முதற் காதையான குன்றக் குரவை யில் குமரப் 
பெருமானின் சிறப்புக்களாகக் குறித்திருக்கும் செய்தி 
களைக் குறைவறக் கொண்டிலங்குவ தாகும் . 

கச்சியப்பர் ஒரு காவியக் கடல் ; கந்த புராணத்தைத் 
தந்த செல்வர் . கந்த புராணத்தில் திருமுருகனின் வரலாறு 
திறம்படப் பேசப்படுகின்றது . இப் புராணத்தில் கந்த 
வேளின் பிறப்பு வளர்ப்பு முருகன் சூரனை அழித்து 
அமரர் துயர் களைந்த அருட்செயல் , அமரர்கோன் 
வளர்த்த அருஞ்செல்வி தேவானையைக் கற்பில் கொண்டு . 
வள்ளி மலையில் நம்பிராசன் என்னும் வேட்டுவ வேந்தனின் 
மகளாய் வளர்ந்த வள்ளியைக் களவிற் கொண்டு அடிய 
வர்க்கு அருளிய வரலாறு முதலியன விளங்க உரைக்கப் 
படுகின்றன . 

பாமணக்கும் நாமணக்கும் திருப்புகழ்ப் பாடல்களைத் 
தந்த செல்வர் , நினைக்கவே முத்தி தரும் தலமாம் 
திருவண்ணாமலையில் பிறந்த அருணகிரியார் ஆவர் . அவர் 
தம் திருப்புகழ்ப் பாக்கள் 

வழிக்காட்டும் முருகன் , 
பக்தியிற் 

பழமாவன் . 

பல குன் றிலமர்ந்த 
பெருமாளை நெஞ்சாரத் 

நெஞ்சாரத் துதித்து , வாயாரப் பாடிக் 
கலியுக வரதனாம் கந்தவேளை வந்தித்து வந்தவர் 
அருணகிரியார் என்பது இக் கட்டுரையால் புலனாகும் . 

சிறுபிரபந்த வகைகளில் சிந்தையைக் கவர்கின்ற 
இலக்கிய வகை , பிள்ளைத் தமிழாகும் ! பிள்ளைத் தமிழ் 
எனும் 

பெரிய தமிழைப் பதினேழாம் நூற்றாண்டில் 
சிறக்கப் பாடியவர் குமரகுருபரர் ஆவர் . அவர் புள்ளிருக்கு 
வேளூர் முருகன்மீது பாடிய பிள்ளைத் தமிழ் முத்துக் 
குமார சுவாமி 
சுவாமி பிள்ளைத் 

பிள்ளைத் தமிழ் ஆகும் . இப் பிள்ளைத் 
தமிழில் காணலாகும் 

காட்சியே எட்டாவது 
கட்டுரையாக இலங்கும் ‘ குமர குருபரர் காட்டும் முருகன் 
எனும் கட்டுரையாகும் . 

ஒன்பதாவது கட்டுரை வள்ளலார் காட்டும் முருகன் 
என்பதாகும் . பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்து 
சமரச சுத்த சன்மார்க்கம் கண்டவர் வள்ளலார் ஆவர் . 

இருபதாம் நூற்றாண்டுக் கவிஞர்களான பாரதி 
கவிமணி 

முதலான கவிஞர்களும் முருகன் காட்சியில் 


கனிந்த 


முருகன் 


11 


முருகனின் 


கட்டுண்டு திளைத்துக் கவிதை பாடியவர்களே என்பதனைப் 
பத்தாவது கட்டுரை உணர்த்தும் . 

ஈற்றயல் கட்டுரையாக இலங்கும் கட்டுரை ‘ தமிழ்த் 
(தெய்வம் என்பதாகும் . இக் கட்டுரையில் 
சிறப்புக்கள் அனைத்தும் ஒருங்கே தொகுத்துக் கூறப் 
பட்டுள்ளன . அறுபடை வீடுகளைப் பற்றிய குறிப்புக் 
களும் அக் கட்டுரையில் இடம் பெற்றுள்ளன . 

இறுதிக் கட்டுரை பாராயணப் பாடல்கள் என்ப 
தாகும் . திருமுருகப் பெருமானின் திருவருளை வேண்டும் 
அடியவர்கள் நாள்தோறும் பாராயணம் செய்யத்தக்க 
பாடல்கள் இக்கட்டுரையில் தொகுத்தளிக்கப்படுகின்றன . 

தமிழ்க் கடவுளாம் முருகனைப் பற்றி யான் எழுதிய 
‘“ முருகன் காட்சி எனும் இந் நூலினைத் தமிழ் கூறு 
நல்லுலகம் நன்கு வரவேற்கும் என்று நம்புகிறேன் . என் 
செயல்களுக்குத் தோன்றாத் துணையாக நின்றொளிரும் 
இறையருளை வந்தித்து வணங்குகின்றேன் . 


“ ஞாலம் நின்புகழே மிகவேண்டும் ; தென் ஆலவாயில் 
உறையும் எம் ஆதியே ” என்றபடி நாளும் சமயமும் தமிழும் 
தழைத்தினி தோங்கும் வண்ணம் , தம் இணையற்ற சொல்லாற்ற 
லால் பல்லாயிரக் கணக்கான தமிழ் நெஞ்சங்களை மகிழ் 
வித்துவரும் சைவப்பெருந் திருவினர் , அருள் மொழி அரசு , 
திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் ஆவர் . வேலை 
வணங்குவதே எமக்கு வேலை என்ற உயரிய குறிக்கோ 
ளோடு , முருக உபாசனையும் , தொண்டுள்ளமும் , தோழமை 
நெஞ்சமும் கொண்டு , சைவமும் தமிழும் தழைந்தினிதோங்க 
அயராது பாடுபட்டு வரும் அண்ணல் திருமுருக கிருபானந்த 
வாரியார் அவர்கள் தம் முடைய இடைவிடாத பயணத்திற்கும் 
சொற்பொழிவுகளுக்கும் இடையே , யான் எழுதிய முருகன் 
காட்சி எனும் நூலிற்கு மனமுவந்து , தம் புலமையும் 
அருளும் அன்பும் விளங்க அழகியதோர் அணிந்துரையினை 
வழங்கியுள்ளமைக்கு யான் என்றும் பெருநன்றி பாராட்டும் 
கடப்பாடுடையேன் . 

சி . பாலசுப்பிரமணியன் 


உள்ளுறை 


எண் 


பொருள் 


பக்கம் 


1 . 


13 


முருகும் உலகும் 


19 


30 


83 


91 


2. நக்கீரர் வரலாறு 
3. நக்கீரர் காட்டும் முருகன் 
4. பரிபாடற் புலவர்கள் காட்டும் முருகன் 
5. இளங்கோவடிகள் காட்டும் முருகன் 
6 . கச்சியப்பர் காட்டும் முருகன் 
7. அருணகிரி நாதர் காட்டும் முருகன் 
8 . குமரகுருபரர் காட்டும் முருகன் 
9 . வள்ளலார் காட்டும் முருகன் 


96 


103 


110 


116 


10. இருபதாம் நூற்றாண்டுக் கவிஞர் 

காட்டும் முருகன் 
11. தமிழ்த் தெய்வம் 


121 


128 


12 . 


பாராயணப் பாடல்கள் 


139 


1. முருகும் உலகும் 


அமிழ்தினும் இனிய நம் செந்தமிழ் மொழி முன்னைப் 
பழமைக்கும் பழமையாய்ப் பின்னைப் 

புதுமைக்கும் 
புதுமையாய்ப் பொலிந்து 

நிற்பதாகும் . தொன்மைச் 
சிறப்புடன் தனிப் போக்கினையும் தகைசால் இலக்கியங் 
களையும் தன்னகத்தே கொண்டிலங்குவது குன்றாத வாழ் 
வுடைய நம் தமிழ் மொழியேயாம் . “ அள விலும் சுவை 
யிலும் தமிழிலுள்ள திருப்பாடல்கள் போல் , பிற இலக்கியங் 
களில் இல்லை என்பது அறிஞர் கூற்றாகும் . 

ஆங்கிலம் 
வணிகத்தின் மொழி என்றும் , இலத்தீன் சட்டத்தின் 
மொழி என்றும் , கிரேக்கம் இசையின் மொழி என்றும் , 
ஜெர் மன் தத்துவத்தின் மொழி என்றும் , பிரஞ்சு தூதின் 
மொழி என்றும் , இத்தாலியன் காதலின் மொழி என்றும் 
கூறப்படுவது பொருந்துவது போன்று தமிழ் இரக்கத்தின் 
மொழி எனக் கூறுவது பொருந்தும் எனவும் உரைப்பர் . 
எனவே தமிழ் மொழியினைப் பக்தியின் மொழி எனப் 
பாராட்டுவர் பெரியோர் . தெய்வப் புலமைச் சேக்கிழாரும் , 
< ஞால மளந்த மேன்மை தெய்வத்தமிழ் எனத் தமிழைத் 
தெய்வத் தமிழ் என்பர் . தமிழைத் தெய்வத்தோடு 
தொடர்பு படுத்திக் கூறும் தனிச்சிறப்பு தமிழ் மொழிக்கே 
உரிய தனிச் சிறப்பு தமிழ் மொழிக்கே உரிய தனிச் சிறப் 
பான தொன்றாம் . எனவே சொல்லில் உயர்வு தமிழ்ச் 
சொல்லே ; அதைத் தொழுது படித்திடடி பாப்பா என்று 
பாரதியாரும் தமிழைத் தொழுது படித்திடல் வேண்டும் 
என்று குறிப்பிட்டுள்ளார் . 

இத்தகு பழமையும் பெருமையும் தெய்வத் தொடர்பும் 
கொண்ட தமிழின் தொன்மை இலக்கியங்களாகத் துலங்கு 
வன பாட்டும் தொகையும் கீழ்க் கணக்குமாகும் . 

அவற் 
றிலும் பாட்டு எனக் குறிக்கப் பெறும் பத்துப் பாட்டே 


14 . 


முருகன் காட்சி 


அருமையும் பெருமையும் வாய்ந்ததாகும் . எனவே உச்சி 
மேற் புலவர் கொள் நச்சினார்க்கினியர் , 

ஆன்றோர் புகழ்ந்த அறிவினிற் றெரிந்து 
சான்றோர் உரைத்த தண்டமிழ்த் தெரியல் 

ஒருபது பாட்டும் 
என்று பாராட்டுவராயினர் . 

மேலும் பேராசிரியரும் ‘ பாட்டினுந் தொகையினும் 
வருமாறு கண்டு கொள்க என்று பாட்டையே முதலிற் 
குறிப்பிட்டுள்ளார் . தமிழ் விடு தூது ஆசிரியரும் , 

மூத்தோர்கள் , 
பாடி யருள்பத்துப் பாட்டுமெட்டுத் தொகையுங் 
கேடில் பதினெட்டுக் கீழ்க்கணக்கும் 

- தமிழ்விடு தூது : 55 , 56 
என்று பாட்டையே முதற்கண் கிளத்தியிருக்கின்றார் . 

மேலும் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை அவர்கள் பத்துப் 
பாட்டில் இல்லது புனை தலில்லாத அளவான கற்பனை 
யைக் காணலாம் என்கிறார் : 

பத்துப்பாட்டாதிமனம் பற்றினார் பற்றுவரோ 
எத்துணையும் பொருட் கிசையும் 
இலக்கணமில் கற்பனையே . 

--மனோன்மணீயம் : பாயிரம் 
பத்துப்பாட்டு நூல்கள் இவையிவை என்பதைக் கீழ்க் 
காணும் பழைய வெண்பா குறிப்பிடுகின்றது : 

முருகு பொருநாறு பாணிரண்டு முல்லை 
பெருகு வளமதுரைக் காஞ்சி - மருவினிய 
கோலநெடு நல்வாடை கோல் குறிஞ்சி பட்டினப் 
பாலை கடாத்தொடும் பத்து . 

சங்கத்தர் நூல்களில் சிறந்தது பத்துப்பாட்டு என 
மேலே கண்டோம் . அப்பத்துப் பாட்டினுள்ளும் சிறந்தது . 
தலையாயது . முதலாவதாக வைத்து எண்ணப் பெறுவது . 


மூருகும் உலகும் 


15 


திருமுருகாற்றுப்படையாகும் . பத்துப்பாட்டினுள் முதலில் 
காப்பாக அமைந்தது திருமுருகாற்றுப்படையாகும் . எட்டுத் 
தொகை நூல்கள் பலவற்றிற்குப் பாரதம் பாடிய 
பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்துச் செய்யுள் பாடியுள் 
ளார் . ஆனால் அது போலப் பத்துப்பாட்டிற்குக் கடவுள் 
வாழ்த்துச் செய்யுள் என்று ஒன்று தனியாகக் காணப்பெற 
வில்லை . திருமுருகாற்றுப்படையே பத்துப்பாட்டின் 
கடவுள் வாழ்த்தாக- காப்புச் செய்யுளாக அமைந்துள்ளது . 
மேலும் சைவத் திருமுறைகள் பன்னிரண்டனுள் பதினோ 
ராந்திருமுறையில் சேர்க்கப் பெற்றிருக்கும் பெருமையை 
யும் இந்நூல் கொண்டுள்ளது . 

பழந்தமிழர் இயற்கையோ டியைந்த இன்ப வாழ்வு 
வாழ்ந்தனர் . எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற இயற்கை 
யில் இறைவனைக் கண்டனர் . எங்கெங்கெல்லாம் எழில் 
களிநடம் புரிகின்றதோ அங்கங்கெல்லாம் இறைவனின் 
அருட்பொலிவைக் கண்டனர் . காலையிளம் பரிதியிலும் , 
கடற்பரப்பிலும் , ஒளிப்புனலிலும் அழகைக் 

கண்டனர் . 
இயற்கையையும் தங்கள் உறவாக எண்ணி மகிழ்ந்தது அக் 
காலக் கவிஞர் தம் நெஞ்சம் . புன்னை மரத்தைத் தமக்கை 
யாக எண்ணி அதனெதிரில் தன் தலைவனோடு பேசு 
வதற்கு நாணிப் பிணங்கிய தலைவியை நாம் நற்றிணையில் 
காண்கின்றோம் . 

‘ நமக்கு ஒன்று உரையாது! போயினும் படப்பை 
வேங்கைக்கு மறந்தனர்கொல் புள்வாய்த் தூதே 
கவல்கின்ற தலைவியை நாம் குறுந்தொகையில் சந்திக் 
கின்றோம் . அரும்புகளையும் அன்னங்களையும் தன்னோ 
டொத்த நிலையிலே எண்ணி அவற்றை நோக்கி விளித்துத் 
தன் ஆற்றாமையைப் புலப்படுத்தும் மாதவியினை 
இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்திலே சித்திரித்திருக் 
கின்றார் : 


என்று 


16 


முருகன் காட்சி 


தம்முடைய தண்ணளியுந் தாமுந்தம் மான்றேரும் 
எம்மை நினையாது விட்டாரோ விட்டகல்க 
அம்மென் இணர அடும்புகாள் அன்னங்காள் 
நம்மை மறந்தாரை நாமறக்க மாட்டேமால் . 

--- சிலப்பதிகாரம் : கானல்வரி : 32 
இத்தகைய சங்கத் தமிழ்ப்புலவர் நெறியினையும் 
அருளார்ந்த நெஞ்சத்தினையும் நன்குணர்ந்தவர் 
பாரதியார் . அதனாலே தான் காக்கை , குருவி , 

கடல் , 
மலை- ஏன் ? நோக்குமிடமெல்லாமே அவர்க்கு ஒரே 
சமுதாயமாகத் தோன்றுகின்றது . 


காக்கை , குருவி எங்கள் ஜாதி - நீள் 

கடலும் மலையும் எங்கள் கூட்டம் ; 
நோக்கும் திசையெல்லாம் நாமன்றி வேறில்லை ; 
நோக்க நோக்கக்களி யாட்டம் 

- பாரதியார் : ஜெயபேரிகை 
என்று நீக்கமற நிலைத்திருக்கின்ற பொருள்களிலெல் 
லாம் உறவு கொண்டாடினார் பாரதியார் . 

தனையே 
‘ நந்தலாலா பாட்டில் இன்னும் சிறப்பாக றை நிலை 
யோடு ஒட்டிக் காணுகின்றார் : 

காக்கைச் சிறகினிலே நந்தலாலா ! -- நின்றன் 
கரியநிறந் தோன்று தையே நந்தலாலா ! 
பார்க்கும் மரங்க ளெல்லாம் நந்தலாலா! - நின்றன் 
பச்சை நிறந் தோன்று தையே நந்தலாலா ! 
கேட்கு மொலியி லெல்லாம் நந்தலாலா! -- நின்றன் 
கீத மிசைக்கு தடா நந்தலாலா ! --தீக்குள் 
விரலை வைத்தால் நந்தலாலா - நின்னைத் 
தீண்டு மின்பந் தோன்று தடா நந்தலாலா ! 

- பாரதியார் : நந்தலாலா 
காக்கைச் சிறகின் கருமையிலும் , பார்க்கும் மரங்களின் 
பசுமையிலும் , கேட்குமொலியின் இனிமையிலும் , தீக்குள் 


முருகும் உலகும் 


17 


விரலின் தெறலினிலும் 

இறைவனின் திருவோலக்கப் 
பொலிவையும் சிறப்பையுமே கண்டார் பாரதியார் . 

இத்தகைய நெறியில் -- இயற்கையில் இறைவனைக் 
கண்டு தலைப்படும் அருள் நெறியில் முதற்கண் பெரிதும் 
ஈடுபட்டவர் நக்கீரர் . எனவே குறிஞ்சிநிலத் தெய்வமாகிய 
குமரனை --முருகனை- அழகின் வடிவமாக - முருகியலின் 
முழுப் பிழம்பாகக் கண்டார் . மலையும் மலையைச் சார்ந்த 
நிலமாகிய குறிஞ்சியிலே தான் உலகில் மக்கள் முதன் முத 
லாகத் தோன்றி வாழத் தொடங்கியது என்பர் உயிர் 
நூல் ஆராய்ச்சி அறிஞர் . இவ்வுலகின் தோற்றத்தையும் 
இயக்கத்தையும் கூர்ந்து நோக்கிய நம் முன்னோர்கள் 
இவ்வாறு இந்த உலகம் இடையறாது நடப்பதற்கு ஏதோ 
ஒரு பரம்பொருள் -- ஒரு முழுமுதற்பொருள் இருத்தல் 
வேண்டும் என்று துணிந்தனர் . ஒரு முழுமுதற் பொருளை 
இவ்வுலகின்கண் காணப்படும் ஒவ்வோர் அணுவிலும் 
உள்ளீடாய் நீக்கமற நிறைந்திலங்கி மன்பதைக்குத் தானே 
பற்றுக்கோடாய் , தனக்கொரு பற்றுக்கோடுமின்றி , 
< ஆதியுமந்தமு மில்லாத அருட்பெருஞ் சோதியாய் 
சொரூப ஞானச்சுடரொளித் தீபமாய் எப்பொருளையும் 
தன்னுட்டோற்றி யழிப்பதுமாகிய ஓர் ஒப்பற்ற ஆற்றல் 
சான்ற பொருளைக் கந்தழி என்ற பெயரானே வழங்கி 
மனத்தால் நினைந்து வணங்கி வருவாராயினர் . அங்கிங் 
கெனாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் அக் கந்தழியை 
யாண்டும் எத்திசையினும் கட்புலனுக்குத் தோன்றும் 
கவினார் அழகே என்று துணிந்தனர் . அழகின் தோற்றமே 
முருகியல் பின் வெளிப்பாடே மனமொழி மெய்களைக் 
கடந்த கந்தழியின்- கடவுளின் தெய்வத்தின் தோற்றம் 
ஆதல் வேண்டும் என்று கருதினர் . 

முருகு என்னுஞ் செஞ்சொல் அழகு , இளமை , மணம் , 
கடவுட்டன்மை 

பொருட்களிற் பொதுளும் . 


ஆகிய 


18 


முருகன் காட்சி 


கொலு 


என்று 


அழகு உறைகின்ற இடமெல்லாம் அம் முருகு 
வீற்றிருக்கின்றது என்று கண்டனர் . எனவே கொள்ளை 
யழகு பூத்துக் குலுங்கும் மலைப் பகுதிகளிலெல்லாம் 
அம் முருகு - அம் 

முருகன் 

வீற்றிருக்கின்றான் 
கண்டு , குறிஞ்சி நிலத் தெய்வமாக அம் 

முருகனைக் 
கண்டனர் . முருகு எனும் இறைப்பொருள் உணர்த்தும் 
சொல்லோடு அன் எனும் ஆண்பால் 

விகுதிபெற்று 
‘ முருகன் என்று வழங்கப்பட்டது . நிலவுலகம் நானிலம் 
என்ற பாகுபாடு பெற்ற காலத்தே முதற்கண் தோன்றிய 
நிலமாகிய மலைக்கு முதன் முதற் தெய்வமாக முருகு 
கொள்ளப்பெற்றது . இதனையே ஒல்காப் பெரும் புகழ்த் 
தொல்காப்பியனாரும் , 

மாயோன் மேய காடுறை யுலகமுஞ் 
சேயோன் மேய மைவரை யுலகமும் 
வேந்தன் மேய தீம்புன லுலகமும் 
வருணன் மேய பெருமண லுலகமும் 
முல்லை குறிஞ்சி மருதம் நெய்த லென்று 
சொல்லிய முறையாற் சொல்லவும் படுமே . 

தொல்காப்பியம் : அகத்திணை இயல் : 5 , 
என்று கூறிப் போந்தார் . 

ஆகவே தமிழின் தொன்னூலும் முன்னூலுமான 
தொல்காப்பியத்திலேயே பழந் தமிழகத்தின் பழைய 
நிலமான மலைக்குத் தெய்வமாகச் சேயோன் - முருகன் 
கூறப்படுகின்றான் . இதனாலே முருகன் அழகுக் கடவுள் 
என்பதும் தமிழ்க் கடவுள் என்பதும் தாமே போதரும் . 


2. நக்கீரர் வரலாறு 


ஆசிரியர் 


திருமுருகாற்றுப்படையின் 

நக்கீரனார் 
என்னும் நல்லிசைப் புலமைச் சான்றோர் ஆவர் . இவர் 
நக்கீரர் எனவும் நக்கீரனார் எனவும் பல பெயர்களால் 
அழைக்கப் பெறுகின்றார் . இவர் மதுரைக் கணக்காயனார் 
மகனார் நக்கீரனார் என்று வழங்கப்படுகின்றமையால் 
இவர் 

மதுரையில் பிறந்தவரென்பதும் , மதுரை 
மாநகரில் அக் காலத்தே சீர்பெற்றுத் திகழ்ந்திருந்த ஓர் 
கணக்காயனார் -- 

ஆசிரியர் 

மதுரைக் கணக்காயனார் 
என்பவர்தம் மகனாரே இந்நக்கீரர் என்பதும் அறியப் 
பெறும் . கீரர் என்பது இவர் தம் இயற் பெயர் ஆகும் . 
ந என்பது சிறப்பினைக் குறிப்பதோர் இடைச்சொல் . 
எனவே இவர் இயற்பெயரின் முதற்கண் சிறப்புணர்த்தும் 
இடைச்சொல்லும் , இறுதியில் ஆர் என்னும் சிறப்பு 
விகுதியும் பெற்று நக்கீரனார் என்று அழைக்கப் பெற்றார் . 
‘ குல நினையல் நம்பி என்னும் சிந்தாமணிச் செய்யுளுரை 
யில் , நப்பின்னை என்பதனை விளக்குழி பின்னை , 
அவள் பெயர் ; ந -சிறப்புப் பொருளுணர்த்துவதோரிடைச் 
சொல் ; நச்செள்ளை , நப்பாலத்தன் , நக்கீரன் என்றாற் 
போல என நச்சினார்க்கினியர் கூறுதல் காண்க . இவ்வாறு 
கூறுவது கொண்டு பண்டைக் 

காலத்தே கல்வி கேள்வி 
களானே நிறைவும் செறிவும் பொருந்திய நல்லிசைப் புலமை 
வாய்ந்த சான்றோர்கள் தங்கள் பெயர்க்கு முன் நகர 
இடைச்சொல் பெற்று வழங்கப் பெற்றனர் என்பது தாமே 
போதரும் . வில்லுக்குச் சேரன் ; சொல்லுக்குக் 

கீரன் 
என்பது பழமொழி . 


20 


முருகன் காட்சி 


பழைய திருவிளையாடலில் ஒரு செய்யுள் காணப்படு 
கின்றது , அது வருமாறு : 

அங்கங் குலுங்க வரிவாளி னெய்யென்றோர் 
பங்கக் கவிதை பரமன் சொல விளிந்து 
சங்கறுப்ப தெங்கள் குலந் தம்பிராற் கேதென்றோர் 

துங்க முறுங்கவிதை சொன்னா னெதிர் துணிந்து . 
கொங்கு தேர் வாழ்க்கை என்னும் செய்யுட் பொருள் 
பற்றி மதுரைச் சொக்கநாதருக்கும் நக்கீரனாருக்கும் வாது 
நிகழ்ந்தது . அது போழ்து , 

அங்கங் குலுங்க வரிவாளி னெய்தடவிப் 
பக்கம் படவிரண்டு கால்பரப்பிச் - சங்கதனைக் 
கீர்கீ ரெனவறுக்குங் கீரனோ வென் கவியை 

ஆராயு முள்னத் தவன் . 
என்று சொக்கநாதர் சினந்து கூற அதற்கு எதிராக 
நக்கீரனாரும் , 

சங்கறுப்ப தெங்கள் குலந் தம்பிராற் கேது குலம் 
பங்கமறச் சொன்னார் பழுதாமே . - சங்கை 
அரிந்துண்டு வாழ்து மரனாரைப் போல 
இரந்துண்டு வாழ்வ திலை . 

ஆலவாயுறை அண்ணலை அவமதித்துரைத்தன 
ரென்றும் வழங்கும் ஓர் கதைக்கு மேற்கூறிய பழைய 
திருவிளையாடற் செய்யுள் ஒன்றே சான்று கூறுகின்றது . 
இக் கதைகட்கெல்லாம் சான்றுகள் இல்லை . இக்கதை 
யினைச் சார்பாகக் கொண்டு புலவர் புராணமுடையார் , 
நக்கீரனார் நெய்தல் நிலத்தில் பரதவர் குடி ஒன்றில் 
பிறந்தவர் எனக் கூறிப் போயினர் . இக்கதையினையும் , 

வேளாப் பார்ப்பான் வாளரந் துமித்த 

வளைகளைந் தொழிந்த கொழுந்து 
என்னும் அகப்பாட்டு அடிகளையும் , யாகம் பண்ணாத 
ஊர்ப்பார்ப்பான் -- இவர்களுக்குச் சங்கறுக்கையுந் தொழில் 
என்னும் உரைக்குறிப்பினையும் ஆதாரமாகக் கொண்டு 


என 


நக்கீரர் வரலாறு 


21 


நக்கீரனார் வேள்வி 

வேள்வி வேட்காது சங்கறுக்குந் தொழிலை 
மேற்கொண்டொழுகிய அந்தணர் என்பர் மகாவித்துவான் 
இராகவையங்கார் . வேளாப் பார்ப்பார் என்ற சொல் , 
பொற்றொழில் புரியும் மரபினரைக் குறிக்கும் . பொற் 
கொல்லர் , தம்மை விசுவப் பிராமணர் என்று கூறிக் 
கொள்வதும் , அகப்பாட்டு உரைகாரர் ஊர்ப்பார்ப்பான் 
என்று உரை கூறுவதும் ஈண்டுக் கருதற்குரியன . விசுவம் 
என்ற சொல் உலகம் 

என்னும் பொருண்மைத்து . 
ஆயினும் நக்கீரனாரை ஒரு குலத்திற்கு உரியவர் என்று 
தளையிட்டு விடாமல் ‘ செஞ்சொற் கவிதை தந்த 
அஞ்சொற் கவிஞர் என்று கூறுதல் அமைவுடைத்தாகும் . 


இவரைச் சைவ சமயத்தினர் என்பர் . சைவ நூல்கள் 
பலவும் இக்கருத்துக்குச் சான்று பகரும் . சுந்தரமூர்த்தி 
சுவாமிகள் தம் திருத்தொண்டத் தொகையுள் பொய் 
யடிமையில்லாத புலவர்க்கும் அடியேன் என்று பாடினார் . 
நம்பியாண்டார் நம்பிகள் தாம் இயற்றிய திருத்தொண்டர் 
திருவந்தாதியில் பொய்யடிமையில்லாத புலவர்களைக் 
குறிப்பிடுகின்ற பொழுது நக்கீரனார் உள்ளிட்ட சங்கப் 
புலவர்கள் சிலரைக் குறிப்பிட்டுள்ளார் : 


தரணியற் பொய்மை யிலாத்தமிழ்ச் சங்க மதிற்கபிலர் 
பரணர்நக் கீரர் முதனாற்பத் தொன்பது பல்புலவோர் 
அருணமக் கீயுந் திருவால வாயரன் சேவடிக்கே 

பொருளமைத் தின்பக் கவிபல பாடும் புலவர்களே . 
இவர் தம் பாடல்களில் சிவபெருமான் , மணிவண்ணன் , 
வாலியோன் , முருகன் , இந்திரன் முதலிய கடவுளர் 
களைப் புகழ்ந்து பாடியுள்ளார் . 


நிறைமொழி மாந்தர் ஆணையின் கிளந்த 
மறைமொழி தானே மந்திரம் என்ப . 

-தொல்காப்பியம் : செய்யுள் இயல் : 176 


22 


முருகன் காட்சி 


இவர் 


என்னும் தொல்காப்பியச் செய்யுளியற் சூத்திரவுரையில் 
பேராசிரியர் , “ இவை தெற்கண் வாய்திறவாத பட்டி 
மண்டபத்தார் பொருட்டு நக்கீரர் ஒருவன் வாழவும் 
சாவவும் பாடிய மந்திரம் அங்கதப் பாட்டாயின என 
எழுதியுள்ளார் . இவ்வாறு 

உரை கூறினமைக்கு 
ஒரு கதை பண்டுதொட்டுக் கூறப்பட்டு வருகின்றது . 
ஒரு காலத்தே மதுரையம்பதியில் பட்டிமண்டபத்திடை 
இப் புலவர் பெருமான் வீற்றிருந்தபொழுது குயக் 
கொண்டான் என்பான் ஒருவன் , வடமொழியே சிறந்த 
தென்றும் தமிழ்மொழி தாழ்ந்ததென்றும் கூறினானாக 
தண்டமிழாற்றலின் தன்மையைத் தாழ்த்திப் பேசின 
மையைப் பொறாத - தண்ணார் தமிழைத் தம் உயிரினும் 
மேலாகக் கருதிய நக்கீரனார் , 

முரணில் பொதியின் முதற்புத்தேள் வாழி 
பரண கபிலரும் வாழி - அரணியல் 
ஆனந்த வேட்கையான் வேட்கோக் குயக்கோடன் 

ஆனந்தஞ் சேர்கசுவாகா . 
என்று பாடியருள , அக்குயக் கொண்டான் அப்பொழுதே 
இறந்து வீழ்ந்தான் என்றும் , சான்றோர் சிலர் அவன் 
அறியாமைக்கும் சாவிற்கும் வருந்தி நக்கீரனாரை அவனை 
மீண்டும் உயிர்ப்பிக்கக் 

கேட்டருள 

அவரும் அதற்கு 
இணங்கி , 

ஆரியம் நன்று தமிழ்த்தீ தெனவுரைத்த 
காரியத்தாற் காலக்கோட் பட்டானைச் - சீரிய 
அந்தண் பொதியின் அகத்தியனார் ஆணையாற் 

செந்தமிழே தீர்க்கசுவாகா 
என்று பாடி அவனை உயிர்ப்பித்தார் என்ப . 

இவரை வாக்கிற்கருணகிரியார் , <<கீதமொழி கூட்டி 
வேதமொழி சூட்டு கீரர் . என்று பாராட்டியுள்ளார் . 
அளப்பரிய இவர் கல்வி வன்மை 

பறறி 

னைவறு 
குறுமுனி யிலக்கணம் பெறப் , புனை தரும் 

இலக்கியப் 
புலவர் சிங்கம் என்று பதினெட்டாம் நூற்றாண்டின் 
இணையிலா இலக்கியப் புலவரும் கற்பனைக் களஞ்சியமும் 


நக்கீரர் வரலாறு 


23 


ஒருவன் 


ஆகிய துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் பாராட்டி 
யுள்ளார் . கந்தபுராணம் பாடிய கவியரசராகிய கச்சியப்ப 
சிவாசாரியரும் , பொய்யற்ற கீரன் முதலாப் புலவோர் 
புகழ்ந்த , ஐயன் என முருகன் பெருமையினைப் பாராட்டு 
முகத்தானே முருகனைப் பரவிய அடியவராம் நக்கீரனாரின் 
பெருமையினை நயம்படக் கிளத்தினர் . கடைச்சங்கப் 
புலவர் நாற்பத்தொன்பதின்மரில் தலைமைப் 

புலவராய் 
இவர் வீற்றிருந்தமையே இவருடைய சிரினையும் சிறப் 
பினையும் புகழினையும் புலமையினையும் நன்கு புலப் 
படுத்தா நிற்கும் . 
கொங்குதேர் வாழ்க்கை 

நக்கீரனார் வரலாற்றோடு தொடர்புடைய பாட்ட 
டாகக் கொங்குதேர் வாழ்க்கை என்ற பாட்டு 

காணப் 
பெறுகின்றது . தருமி என்ற ஏழை அந்தணன் 
மதுரையில் வாழ்ந்து வந்தான் . பெற்ற தாயையும் பேணிக் 
காக்கும் தந்தையையும் இழந்த தருமி 

வறுமையின் 
கொடுமையால் வாடி மெலிந்தான் . அவன் நல்ல கட்டிளம் 
காளைப் பருவத்தினன் ; திருமணம் செய்து நல்லறமாம். 
இல்லறத்தில் தலைப்பட வேண்டும் என்ற எண்ணம் அவன் 
மனத்தில் வேர்விட்டுத் தழைத்திருந்தது . ஆயினும் 
கோயிலில் அருச்சனை செய்யும் தொழிலை மேற்கொண் 
14 - ருந்த காரணத்தால் , வறுமையுற்ற அவன் வாழ்வில் அவ் 
வெண்ணம் செயல்படுவதற்கான அறிகுறிகள் தென்பட 
வில்லை . நாள்தோறும் தான் பூசித்து வணங்கும் சிவ 
பெருமானிடம் பின்வருமாறு முறையிட்டு வந்தான் : 

தந்தை தாயிலேன் தனியன் ஆகிய 
மைந்த னேன்புது வதுவை வேட்கையேன் 
வடிவில் இல்லற வாழ்க்கை இன்றிநின் 
அடிய ருச்சனைக் கருகன் ஆவனோ 

-- பரஞ்சோதி திருவிளையாடல் : 52 : 85 , 86 
தருமி இவ்வாறு வறுமையில் 

வாடி வருந்தி வரும்- 
பாண்டிய மன்னன் செண்பக 

மாறன் 


நாளில் 


தன் 


24 


முருகன் காட்சி 


வாழ்க்கைத் துணைவியோடு இளவேனிலின் வெம்மைத் 
துயர் தணியும் பொருட்டுத் தன் சோலையின் பாங்கர் 
அமைந்திருந்த செய்குன்றில் அமர்ந்து , அசைந்து தவழ்ந்து 
வரும் தென்றலின் இனிமையில் தோய்ந்து கிடந்தான் 
தென்றலொடு நறுமணமும் கலந்து வந்தது . 

வெவ்விய வேலான் வீசும் வாசமோந் தீது வேறு 
திவ்விய வாச மாக விருந்தது தென்றல் காவில் 
வௌவிய வாச மன்று காலுக்கும் வாச மில்லை 
எவ்வியல் வாச மேயோ விதுவென வெண்ணங் 

கொள்வான் . 
--பரஞ்சோதி திருவிளையாடல் : 52 : 79 
தென்றற் காற்றில் மிதந்து வந்த நறுமணம் பாண்டிய 
மன்னனின் அறிவுக்கு வேலை கொடுத்து 

விட்டது . 
‘ காற்றிற்கு மணம் இல்லையே ; நந்தவனப் பூக்களின் 
மணமும் அன்றே இது . இப்புதிய நறுமணம் எங்கிருந்து 
வருகின்றது என்ற எண்ணத்தில்- ஆராய்ச்சியில் மனம் 
உளைந்தான் . தன் பக்கலில் அமர்ந்திருந்த பாண்டிமா 
தேவியைப் பார்த்தான் . அவள் கூந்தலில் அந்த நறுமணம் 
கமழ்ந்ததாக எண்ணினான் . வண்டும் அறியாத புதிய 
மணமாக அது அவனுக்குத் தோன்றியது . எனவே , 
கூந்தல் இயற்கை மணமுடைத்தோ அன்றிச் செயற்கை 
மணமுடைத்தோ ? என்று 

என்று ஐயுற்றான் . என் 
பாட்டை அறிந்து அதற்கு விளக்கந் 

தரும் முறையில் 
உண்மையை உணர்ந்து யார் பாட்டு இயற்றுகின்றார் 
களோ அவர்கள் ஆயிரம் பொன்னைப் பரிசாகப் பெறு 
வார்கள் என்று அறிவித்துப் பொற்கிழி ஒன்றினை 
மதுரைத் தமிழ்ச் சங்க மண்டபத்தில் கட்டி வைத்தான் . 

ஐயுறு கருத்தை யாவ ராயினும் மறிந்து பாடல் 
செய்யுந ரவர்க்கே யின்ன வாயிரஞ் செம்போ 
கையுறை வேலா னீந்த பொற்கிழி 

( னென்றக் 
--பரஞ்சோதி திருவிளையாடல் : 52 : 81 


6 . 


ஐயப் 


நக்கீரர் வரலாறு 


25 


அவன் 


பாண்டியன் மனத்தில் தோன்றிய ஐயத்தை அகற்றும் 
வகையில் ஒரு பாடல் கிடைத்தால் , தன்னுடைய தீராத 
வறுமையும் தீருமே என்று எண்ணி ஏங்கி நலிந்த ஏழைத் 
தருமி எல்லாம் வல்ல இறைவனாம் சிவபெருமானிடம் தன் 
(குறை நேர்ந்து முறையிட்டுக் கொண்டான் . 
வேண்டுகோளை ஏற்று இறைவன் எழுதியளித்த பாட்டே 
இக் கொங்குதேர் வாழ்க்கை என்ற பாட்டாகும் . 

பாட்டு எட்டுத்தொகை . நூலில் ஒன்றாகிய 
குறுந்தொகையில் இரண்டாவது பாடலாக அமைந்துள்ளது . 
அது வருமாறு : 

கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிறைத் தும்பி 
காமம் செப்பாது கண்டது மொழிமோ 
பயிலியது கெழீ இய நட்பின் மயிலியல் 
செறியெயிற்று அரிவை கூந்தலின் 
நறியவும் உளவோ நீ அறியும் பூவே . 

- குறுந்தொகை : 2 
குறுந்தொகையில் இப் பாடலைப் பாடியவர் பெயர் 
இறையனார் என்று காணப்படுகிறது . குறுந்தொகையின் 
இறுதியில் இத்தொகை முடித்தான் பூரிக்கோ 
காணப்படுகின்றமையால் சிதறுண்டு 

கிடந்த 

சங்கப் 
பழம் பாடல்களில் நானூற்றை அடியளவு 

கண்டு 
பார்த்துத் தொகுத்துக் குறுந்தொகை என்ற நூலாக 
நமக்குத் தந்தவர் பூரிக்கோ என்னும் நல்லார் என்று 
நாம் அறிகின்றோம் . 
இப்பாடலின் கீழ்க் காணப் 

பெறும் பழங்குறிப்பு 
இயற்கைப் புணர்ச்சிக்கண் 

இடையீடு பட்டு நின்ற 
ஆலைமகன் தலைமகளை 

தலைமகளை நாணின் நீக்குதற் பொருட்டு 
மெய் தொட்டுப்பயிறல் முதலாயின அவண்மாட்டு 
நிகழ்த்திக் கூடித் தனது 

அன்பு தோற்ற நலம் 
பாராட்டியது 

காணப்படுகின்றது . ஆயினும் 
தமிழ்நாவலர் சரிதையில் இந்தப் பாடலின் அடியிற் 


என்று 


என்று 


26 


முருகன் காட்சி 


இடம் 


காணப்பெறும் குறிப்பு , “ இது தருமியென்னும் பிரம் 
சாரிக்குப் பொற்கிழி வாங்கிக் கொடுக்க இறையனார் 
சிந்தா சமுத்தி பாடியது 

என்று 

காணப்படுகிறது . 
இந்த ஐந்தடிப் பாட்டினைப் பார்க்கும் பொழுது 
ஒன்றும் கதைக்குறிப்பு இருப்பதாகத் தெரிய வில்லை .. 
எனவே இப்பாடல் புறநானூற்றில் இடம் பெறாமல் 
குறுந்தொகையில் 

பெற்றுள்ளது . பாட்டு 
முந்தியது ; கதைக்குறிப்புப் பிந்தியது . ஆயினும் எப் 
படியோ இக் கதைக்குறிப்பு எக்காலத்திலோ , யாராலோ 
ஏற்றியுரைக்கப்பட்டு விட்டது போல் தோன்றுகின்றது . 
ஏனெனில் 

பின் வந்த நூல்களில் தருமியின் பொருட்டு 
இறைவனுக்கும் நக்கீரர்க்கும் டையில் ஏற்பட்ட 
• சொற் போர் சுட்டிக்காட்டப் பெறுகின்றது . முதற்கண் 
சங்கம் என்ற 

சொல் நேரிடையாக வரப்பெறும் 
ஆளுடைய அரசராம் திருநாவுக்கரசரின் திருப்புத்தூர்த் 
தேவாரத்திலே இக்குறிப்பு இடம் பெற்றுள்ளது : 
மின் காட்டுங் கொடிமருங்கு லுமையாட் கென்றும் 
விருப்பவன் காண் பொருப்புவலிச் சிலைக்கை 

யோன் காண் 
நன்பாட்டுப் புலவனாய்ச்சங்க மேறி 

நற்கனக கிழி தருமிக் கருளி னோன்காண் 
பொன்காட்டக் கடிக்கொன்றை மருங்கே நின்ற 

புனக்காந்தள் கைகாட்டக் கண்டு வண்டு 
தென்காட்டுஞ் செழும்புறவிற்றிருப்புத் தூரில் 

திருத்தளியான் காணவனென் சிந்தை யானே . 

!.2 . ஏழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்தவர் என்று 
திட்டவட்டமாக நம்பப்படுகின்ற திருநாவுக்கரசர் பெரு 
மான் தருமியின் பொருட்டு இறைவன புலவனாய்த் 
தோன்றிப் பொற்கிழி பெற்றுத் தந்ததாகக் கூறியுள் 
ளார் . மணிவாசகப் பெருந்தகையோவெனில் இறைவன் 
நற்றமிழ் நூல்கள் ஆயப்பெறும் சங்க மண்டபம் சென்று 
விட்டனரோ என்று 

பொதுப்படக் குறிப்பிட்டுப் பாடி 
யுள்ளார் . 


நக்கீரர் வரலாறு 


27 


சிறைவான் புனற்றில்லைச் சிற்றம் பலத்து மென் 

சிந்தையுள்ளும் 
உறைவா னுயர்மதிற் கூடலி னாய்ந்தவொண் டீந்தமிழின் 
துறைவாய் நுழைந்தனை யோவன்றி யேழிசைச் சூழல் 

புக்கோ 
இறைவா தடவரைத் தோட்கென்கொ லாம்புகுந் 

தெய்தியதே . 

-- திருக்கோவையார் : 20 
பக்திச்சுவை நனிசொட்டச் சொட்டப் 

பாடிய கவி 
வலவராம் சேக்கிழார் பெருமானும் தம் திருத்தொண்டர் 
புராணத்துள் , 

சென்றணைந்து மதுரையினிற் றிருத்திய நூற் சங்கத்துள் 

அன் றிருந்து தமிழாராய்ந்தருளிய வங்கணர் 
என்று சிவபெருமான் சங்கப்புலவருள் ஒருவராய் வீற்றி 
ருந்தமையைக் குறிப்பிட்டுள்ளார் . 
வையை நாடவன் 

மனக்கருத்துணர்ந்துய்யவோர் 
கவியுரைத்து அருளவேண்டுமென்று தருமி இறைவனை 
இறைஞ்சி வேண்டினான் . அடியவர் தம் துயர் துடைக்கும் 
அருளாளனாகி.எவ்வுயிர்க்கும் செந்தண்மை பூண்டொழு 
கும் அன்புருவான 

ஆண்டவன் தருமியின் 

வேண்டு 
கோளுக்கு 

இன்னருள் சுரந்தான் , அதன் 
விளைவே , கொங்கு தேர் வாழ்க்கை என்ற பாட்டு . 
இதனைப் பரஞ்சோதி முனிவரின் திருவிளையாடல் 
அழகுறக் கூறும் ; 
தென்ன வன்குல தெய்வமாகிய 
மன்னர் ‘ கொங்கு தேர் வாழ்க்கை யின்றமிழ் 
சொன்ன லம்பெறச் சொல்லி நல்கினார் 
இன்னல் தீர்ந்தவன் இறைஞ்சி வாங்கினான் . 

- பரஞ்சோதி திருவிளையாடல் : 52 ; 88 
தருமியும் கற்றைவார் சடையாரின் பாடல்களைக் 
கைக்கொண்டு தொன்னிதி பெற்றெடுத்தவன் போன்று 
மகிழ்ந்து கற்ற நாவலர் கழக நண்ணினான் , 


இணங்கி 


கல்வி 


28 


முருகன் காட்சி 


வலார் 

கழகத்தில் மொழித்துறையின் முட்டறுத்து 
விளங்கிய மூதறிபுலவர்கள் அனை வரும் பாடலைப் படித்து 
அதன் சொற்சுவை , பொருட்சுவையில் ஊறித் திளைத்து 
‘ நல்ல நல்ல வென்று சாற்றினார்கள் . எனவே பாண்டியன் 
பறை சாற்றிய பரிசிற்குத் தருமி உரியவனானான் . 

அது 
போழ்து நக்கீரனார் குறுக்கிட்டு , குற்றம் இக் கவிக்கு உண் 
டென்று கூறினார் . இது கேட்டுச் சிந்தை நொந்த தருமி , 
செய்யுள் கொண்டு இறைவன் திருமுன்னர்க் கொண்டு 
போய் வைத்து , நின்றன் கவிக்குற்றஞ் சில்வாழ் நாட் 
சிற்றறிவுடைப் புலவர் சொன்னா லாருனை மதிக்க 
வல்லார் என்று குறையிரந்து நின்றான் . 

இதுகேட்ட , யார்க்கும் பந்தமும் வீடும் வேதப் 
பனுவலும் பயனுமான சிவபெருமான் புலவராய்த் 
தோற்றம் கொண்டார் . 


கண்டிகை மதாணி யாழி 

கதிர்முடி வ பிரம் வேய்ந்த 
குண்டலங் குடிகொண் டாகத் 

தழகெலாங் கொள்ளை கொள்ளத் 
தண்டமிழ் மூன்றும் வல்லோன் 

றானெனக் குறி பிட் டாங்கே 
புண்டர நுதலிற் பூத்துப் 
பொய்யிருள் கிழித்துத் தள்ள 

--பரஞ்சோதி திருவிளையாடல் 52 ; 99 


‘ நூலாய்ந்தோர் வைகுந் திருந்தவைக் களத்தைச் 
சேர்ந்தார் . அவை குறுகி யாரை நங் கவிக்குக் குற்ற 
மியம்பினார் என்றார் . கீரன் அஞ்சாது நானே கிளத்தி 
னேன் என்றார் . பொருட் குற்றம் அக்கவிக்கு உண் 
டென்று நக்கீரனார் நவின்றார் . கூந்தலுக்கு இயற்கை 
மணமில்லை என்று எடுத்துரைத்தார் . இறைவனோ தேவ 
மகளிர் இந்திராணி முதலியோர் கூந்தலும் அத்தன்மைத் 


நக்கீரர் வரலாறு 


29 


துத்தானோ என்று கேட்டார் . அவை செயற்கை மண 
முடையனவே என்றார் கீரர் . இறைவன் இறுதியில் , 

பரவி நீ வழிபட் டேத்தும் 

பரஞ்சுடர் திருக்கா ளத்தி 
அரவு நீர்ச் சடையார் பாகத் 

தமர்ந்தஞா னப்பூங் கோதை 
இரவினீர்ங் குழலு மற்றோ 

வெனவஃது மற்றே யென்னா 
வெருவிலான் சலமே முற்றச் 

சாதித்தான் விளைவு நோக்கான் . 
கற்றைவார் சடையா னெற்றிக் 

கண்ணினைச் சிறிதே காட்டப் 
பற்றுவா னின்னு மஞ்சா 

னும்பரார் பதிபோ லாகம் 
முற்று நீர் கண்ணா னாலு 

மொழிந்த நும் பாடல் குற்றங் 
குற்றமே யென்றான் றன்பா 

லாகிய குற்றந் தேரான் . 

--- பரஞ்சோதி திருவிளையாடல் : 52 : 105 , 106 
இவ்வாறு , தாம் வணங்கும் உமையம்மையின் கூந்த 
தும் செயற்கை மணந்தான் உடையது என்று வாதாடிய 
ரனார் , இறைவன் நெற்றிக் கண்ணைச் சிறிது காட்டிய 
நேரத்திலும் ‘ முற்றுநீர் 

கண்ணா னாலுமொழிந்த நும் 
பாடல் குற்றம் குற்றமே யென்றான் . தன்பாலாகிய 
குற்றந் தேராத காரணத்தால் , தேய்ந்த நாள் மதியானின் 
நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப் போந்த செந்தீயின் 
வெம்மைக்கு ஆற்றாது பொற்றாமரைக் குளத்தில் மூழ்கி 
எழுந்தார் நக்கீரனார் . பின்னர்த் தம் குற்றம் உணர்ந்த 

ரனார் இறைவன் இன்னருளை இறைஞ்சி வேண்டி 
என்னுயிர் யாக்கை பெற்றார் என்று திருவிளையாடற் 
புராணம் கூறிச் செல்கிறது . 

மு -2 


3. நக்கீரர் காட்டும் முருகன் 


என்ற 


நூலின் அமைப்பு 
திருமுருகு 

சொற்றொடர் திரு முருகப் 
பெருமானை உணர்த்தும் . அழகு, இளமை , மணம் இப் 
பண்புகளுக்கெல்லாம் உறைவிடமாகத் திகழ்பவன் முருகன் 
ஆவன் . ஆற்றுப்படை என்ற சொற்றொடர் வழிப்படுத்து 
வது அல்லது வழிகாட்டுவது என்ற பொருளைப் பயக்கும் . 
(ஆறு = வழி ; 

படை - படுத்துவது ) . முருகப் பெருமான் 
திருக்கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் தலங்களுக்குச் 
சென்று , அப்பெருமானை வழிபட்டு அருள் பெற்றான் 
ஒருவன் . அப்பெருமான் தன் அருள் வேண்டி நின்றான் 
ஒருவனுக்கு அவ்விடங்களைக் கூறி , அருள் 

முருகனின் 
பேரருட் பெருக்கினையும் , திருமேனிப் பொலிவினையும் 
பொருந்தக் கூறி , ஆற்றுப்படுத்தி அனுப்புவதாக.வழி 
காட்டி அனுப்புவதாக , அமைந்த நூலே திருமுருகாற்றுப் 
படையாகும் . 

இது தொல்காப்பியம் புறத்திணையியலுள் , 
னல்லசை ” என்னும் சூத்திரத்துள் , 

கூத்தரும் பாணரும் பொருநரும் விறலியும் 
ஆற்றிடைக் காட்சி யுறழத் தோன்றிப் 
பெற்ற பெருவளம் பெறாஅர்க் கறிவுறீ இச் 
சென்றுபய னெதிரச் சொன்ன பக்கமும் . 

தொல்காப்பியம் : புறத்திணை இயல் : 36 
என்ற பகுதி 

உளது . 

அதுவே ஆற்றுப்படையின் அடிப் 
படையாகின்றது . 

ஆனால் 

மற்ற ஆற்றுப் படைகள் 
போலல்லாமல் திருமுருகாற்றுப்படை ஆற்றுப் படுக்கப் 
பட்டாராற் பெயர் பெறாமல் , 

பாட்டுடைத் 


தாவி 


நூலின் 


நக்கீரர் காட்டும் முருகன் 


31 


தலைவனான தெய்வமாம் முருகன் பெயரைச் சார்ந்து 
வழங்கப்படுகின்றது . இதனை நச்சினார்க்கினியர் 

தம் 
உரையில் கந்தழியைப் பெற்றானொருவன் அதனைப் 
பெறாதானொருவனுக்குப் பெறுமாறு கூறி அவனை வழிப் 
படுத்துக் கூறுவானென்பதுபற்றிச் செய்யுள் 

செய்தா 
ராயிற்று ” என்று கூறியுள்ளார் . மேலும் அவர் , கந்தழி 
யாவது ஒரு பற்றுமற்று அருவாய்த் தானே 

நிற்கும் 
தத்துவங் கடந்த பொருள் என்று கூறிப் பின்னும் 
கந்தழியை விளக்கப் புகுவான் எடுத்துக் கொண்டு அது , 

சார்பினாற் றோன் றாது தானருவா யெப்பொருட்கும் , 
சார்பெனநின் றெஞ்ஞான்று மின்பந் தகைத்தரோ 
வாய்மொழியான் மெய்யான் மனத்தா னறிவிறந்த 

தூய்மையதா மைதீர் சுடர் 
என்றும் , 

உற்ற ஆக்கையின் உறுபொருள் நறுமலர் 
எழுதரு நாற்றம் போல் பற்ற லாவதோர் நிலையிலாப் 

பரம் பொருள் . 

-திருவாசகம் : அதிசயப்பத்து ; 9 
என்றும் கூறுகின் றார் . இறுதியாக “ முருகாற்றுப்படை 
யென்றதற்கு வீடுபெறுதற்குச் சமைந்தானோர் இரவலனை 
வீடு பெற்றானொருவன் முருகனிடத்தே ஆற்றுப்படுத்த 
தென்று பொருள் கூறுக ” என்று கூறித் தம் உரையை 
முடிக்கின்றார் நச்சினார்க்கினியர் . 
கைபுனைந்தியற்றாக் கவின்பெறு வனப்பு 
உலகுக்கு உயிரூட்டி நிற்கும் இயற்கைச் சக்திகள் 
உலகில் 

வாழும் உயிர்கள் மகிழ்ச்சியடையும்படி 
அவ்வுயிரினங்களுக்கு வலிவும் பொலிவுந் தந்து உலகெங்கும் 
ஒளியூட்டி நிற்கின்றான் பலர்புகழ் ஞாயிறு . இந்த 
( ஞாயிற்றைப் பாடாத கவிஞர் இலர் ; போற்றாத அறிஞர் 
பெருமக்கள் இலர் . நெஞ்சையள்ளும் சிலப்பதிகாரம் 
தந்த இளங்கோவடிகளும் , காப்பியத்தின் முதற் காதையாம் 


32 


முருன்க காட்சி 


என்று 


மங்கல வாழ்த்துக் காதையில் ‘ ஞாயிறு போற்றுதும் , 
ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரிபோல் பொற் 
கோட்டு மேருவலந் திரிதலான் என்று பாராட்டினார் . 
தண்டியலங்கார மேற்கோள் செய்யுளொன்றும் 
புற 
விருளைப் போக்கும் ஞாயிற்றையும் அகவிருள் பரப்பப் 
பாடுபடும் தமிழையும் , 

ஓங்க லிடைவந் துயர்ந்தோர் தொழவிளங்கி 
ஏங்கொலீநீர் ஞாலத் திருள கற்றும் - ஆங்கவற்றுள் 
மின்னேர் தனியாழி வெங்கதிரொன் ரேனையது 

தன்னே ரிலாத தமிழ் 
என்று ஒப்பப் போற்றுகின்றது . 

மகாகவி பாரதியாரும் இளையபாரதத்தினாய் என்ற 
பாடலில் உதய ஞாயிறொப்பவே வாவாவா ! 
பாடியுள்ளார் . எங்கிருந்தாலும் நெருஞ்சிமுள் சூரியனையே 
நோக்கியிருக்கும் . இதனைத் தலைவி ஒர் உவமையாக 
எண்ணி , 

எழுதரு மதியங் கடற்கண் டாஅங் 
கொழுகுவெள் ளருவி யோங்குமலை நாடன் 
ஞாயி றனையன் தோழி 
நெருஞ்சி யனையவென் பெரும்பணைத் தோளே . 

-குறுந்தொகை : 315 
என்று பாடுகின்றாள் . 

இவ்வாறு உலகுக்கு ஒளியும் உயிரும் ஊட்டும் 
கதிரவனை முதற்கண் புகழ்கின்றார் நக்கீரர் . எங்கணும் 
விரிந்து 

ஒளியுமிழும் ஞாயிறு நீல நிறக் கடலின் மேல் 
கிளர்ந்தெழுதல் போன்று திருமுருகனும் அவிரும் ஒளியை 
உடையவனாய் நீல மயில் மீது கோலங்கொண்ட மேனி 
யனாய்த் தூரத்தே தோன்றி ஒளிர்கின்றான் . 

உலகம் உவப்ப வலன் ஏர்பு திரிதரு 
பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டா அங்கு 
ஓவற விமைக்கும் சேண்விளங்கு அவிர்ஒளி . 

- திருமுருகு : 1.3. 


நக்கீரர் காட்டும் முருகன் 


33 


தன்னை அடைக்கலம் என்று அண்டி அருள் வேண்டி 
வந்த அடியார்களின் மனமாசுகளைப் போக்கி , என்றும் 
அழியாத வீட்டின்பத்தினை நல்கித் தாங்கும் , அழகும் 
அருளும் வலிமையும் போன்ற திருவடிகளையுடையவன் 
முருகப் 

பெருமான் . இவ்வாறு காத்தற்குரியாரைக் 
காக்கும் தொழிலைச் செய்பவன் அழித்தற்குரியாரை 
அழிக்கும் செயலையும் இடையறாது உலகம் உய்யும் 
பொருட்டுச் செய்துகொண்டுள்ளான் . திருவருளுக்குப் 
பகைவர்களாகி அறமல்லாத தகாதன செய்யும் கொடி 
யவர் தம் அறியாமை இருள் மண்டிக் கிடக்கும் ஆணவத்தை 
அழித்து , பெய்யவேண்டிய 

காலத்தே பெய்து , வளஞ் 
சுரக்கும் மழையைப் போலத் திருவருள் மழை பொழிந்து 
அவர்களை அவ் வழியினின்று நீக்கி நல்வழி சேர்த்துக் 
காப்பாற்றுகின்ற கருணை சான்ற பெரிய கைகளையுடை 
யவன் அவன் . குற்றமற்ற கற்பினைக் கொண்டொளிரும் 
தெய்வ யானை அம்மையார்க்குக் கணவன் திருமுருகன் : 


உறுநர்த் தாங்கிய மதனுடைய நோன்றாள் 
செறுநர்த் தேய்த்த செல்லுறழ் தடக்கை 
மறுவில் கற்பின் வாணுதல் கணவன் . 

--திருமுருகு ; 4-6 


பின்னர் , புலவர் பெருமான் நக்கீரனார் இயற்கையின் 
இனிய திருக்கோலத்தை இனிமையுற எடுத்து மொழி 
கின்றார் . கடல் நீரைக் குடித்து அதனால் கருக்கொண்ட 
பெரிய மேகம் மின்னல் ஒளி வீசிக் கண்ணைப் பறிக்கும் 
விண்ணிலே நிரம்பிய மழைநீர்த் துளிகளை எங்கணும் 
பரப்பியது ; அது கார்கால மழையை , முதல் மழையைப் 
பொழிந்தது , கார்கால மழையின் தலையளியால் காடு 
குளிர்ந்து அதனால் 

காட்டு மரங்கள் தழைத்துத் 
தளிர்த்துப் பூத்து மணம் பரப்பின . அக் காட்டின் 
டையே இருள் மண்டிக் கிளை தழைத்துப் பரந்திருந்த 


34 


முருகன் காட்சி 


மரம் 


கின்றன . 


பெரிய அடி மரத்தையுடைய 

செங்கடப்ப 
தேருருளை போன்ற 

பூக்களைப் பூத்து நின்றது . அப் 
பூக்களாற் தொடுக்கப்பட்ட குளிர்ந்த மாலை அசையும் 
மார்பினையுடையவன் திரு முருகன் ஆவன் : 

கார்கோள் முகந்த கமஞ்சூல் மாமழை 
வாள்போழ் விசும்பில் வள்ளுறை சிதறித் 
தலைப்பெயல் தலைஇய தண்ணறும் கானத்து 
இருள்படப் பொதுளிய பராரை மரா அத்து 
உருள்பூந் தண்தார் புரளும் மார்பினன் . 

- திருமுருகு : 7-11 
பெரிய வளவிய மூங்கில்கள் வானளாவி வளர்ந்திருக் 
மூங்கில்கள் 

உயர்ந்து வளர்ந்திருக்கும் மலை 
யிடத்தே சிறு சதங்கை அணிந்த ஒளி நிழற்றும் அடியினை 
யும் , திரண்ட காலினையும் , வளைந்த இடையினையும் , 
மூங்கிலைப் போன்ற தோள்களையும் உடையராய்ச் சூரர 
மகளிர் வாழ்கின்றனர் . அவர்கள் இந்திர கோபப் பூச்சி 
களைப் போன்று 

சாயம் ஏற்றாமலே இயல்பாகவே 
செந்நிறம் வாய்ந்த அழகிய ஆடைகளை அணிந்துள்ளனர் . 
பல பொற்காசுகளை வரிசையாகக் கோத்த ஏழு வடமான 
மேகலை என்னும் அணியினை அணிந்த இடையினை உடை 
யராய் உள்ளனர் . ஒருவர் கையால் ஒப்பனை செய்து 
தோற்றவிக்கப் பெறாது இயல்பாகவே பெற்ற அழகினை 
யும் , நாவல் ( சம்பூந்தம் ) என்ற நற் சொல்லாற் பெயர் 
பெற்ற பொன்னினாலே செய்யப்பெற்று விளங்குகின்ற 
அணிகலன்களையும் கட்குப் புலனாகும் எல்லையினையும் 
கடந்து சென்று ஒளிவீசும் குற்றமற்ற நிறத்தினராயும் 
உள்ளனர் சூரர மகளிர் : 

மால்வரை நிவந்த சேணுயர் வெற்பிற் 
கிண்கிணி கவைஇய ஒண்செஞ் சீறடிக் 
கணைக்கால் வாங்கிய நுசுப்பின் பணைத்தோள் 
கோபத் தன்ன தோயாப் பூந்துகில் 


நக்கீரர் காட்டும் முருகன் 

35 
பல்காசு நிரைத்த சில்கா ழல் குல் 
கைபுனைந் தியற்றாக் கவின்பெறு வனப்பின் 
நாவலொடு பெயரிய பொலம்புனை அவிரிழைச் 
சேணிகந்து விளங்குஞ் செயிர்தீர் மேனி . 

--திரு முருகு : 12-18 
பெருந்தண் கண்ணி மிலைந்த சென்னியன் 

மகளிர்க்கு ஆடவரைக் காட்டிலும் அழகில் நாட்ட 
உண்டு . தங்களைப் புனைந்து கொள்வதில் வேட்கை மிகுதி . 
கருங்கூந்தல் நிறைய மணம் பரப்பும் மலர் சூடித் தங்களை 
ஒப்பனை செய்துகொள்வதில் மாறா விருப்பம் அவர்கட்கு 
உண்டு . எழிலும் மென்மையும் வனப்பும் வாய்ந்த வண்ண 
மலர்கள் தங்கள் கூந்தலை அழகு செய்யவேண்டும் என்ற 
முகுணர்ச்சி அவர்கள் பால் இயற்கையாகவே உண்டு . 

சூரரமகளிர் மூங்கில்கள் வானோங்கி வளரும் உயர்ந்த 
மலையில் ஒன்று கூடுகின்றனர் . அவர்களின் கைபுனைந் 
இயற்றாக் கவின்பெறு வனப்பு க் காண்போர் தம் கண் 
களுக்கு விருந்தாகிக் கருத்தைக் கொள்ளை கொள்ளு 
சின்றன . அவர்கள் தம்மில் ஒத்த தன்மையராய் ஒன்றுகூடி 
ஆடிப்பாடி மகிழ்கின்றனர் . தங்களுக்குத் தாங்களே 
சிக்கெடுத்து 

இணையொத்து இழுத்து 
அழுத்திப் பின்னிய கூந்தலை உடையராய்த் தோற்றமளி 
என்றனர் . செக்கச் சிவந்த காம்பினையுடைய வெட்சி 
மலரின் சிறிய பூக்களைத் தங்களின் கூந்தலின் இடை 
பிடையே விடுபூவாக இட்டுள்ளனர் . மேலும் அவ்வெட்சி 
மலர்களின் இடையிலே பசிய தண்டினையுடைய குவளைப் 
பவின் தூய்மையான 

இதழ்களைச் செறித்துள்ளனர் . 
தெய்வத் தன்மை பொருந்திய சீதேவி என்னுந் தலைக் 
கோலத்துடனே வலம்புரிச் சங்கின் வடிவிற்றாகச் 
செய்யப் பெற்றதொரு - தலைக் கோலத்தினையும் ஒரு 
சேரத் தொகுத்துத் தங்கள் தலையினை ஒப்பனை 
செய்துள்ளனர் . பொட்டிடப் பெற்று நறுமணங் கமழும் 
அழகிய நெற்றியிலே சுறாமீன் 

வடிவில் செய்யப் 

பெற் 


விரித்து , 


கடை 


36 


முருகன் காட்சி 


றுள்ள நகையின் பிளந்த வாய் தாழ்ந்து படும்படி அமைத்து 
அழகு மேலும் விளக்கம் பெறச் செய்துள்ளார்கள் . 
இத்தெய்வவுத்தி என்னும் தலைக்கோலத்திற்கு விளக்க 
மாகச் சிலப்பதிகார உரையாசிரியர் அடியார்க்கு நல்லார் : 
சிலப்பதிகார உரையில் குறிப்பிடுவன வருமாறு : 
“ சீதேவியார் என்னும் பணியுடனே வலம்புரிச் சங்கும் , 
பூரப்பாளையும் , தென்பல்லி வடபல்லியென்னும் இவையும் 
தம்மில் தொடர்ந்து ஒன்றான தலைக்கோலம் என்ப 
தாகும் . 

நன்கு முற்றமுடித்த குற்றமற்ற கொண்டையிலே 
பெரிய குளிர்ந்த சண்பகப் பூவைச் செருகி உள்ளனர் . 
செண்பகப் பூவின்மேலே கரிய புறவிதழினையும் அகத்தே 
துய்யினையும் உடைய பூக்களை மிகுதியாகக் கொண்ட 
மருதப் பூங்கொத்துகளை இட்டுள்ளனர் . இவற்றிற்கும் 
மேலே கிளையிடத்து 

அழகுபெற 

வளர்கின்றனவும் , 
சாய்ந்து நீரின் கீழிடத்து இருப்பனவும் ஆகிய செந்நிற 
அரும்புகளால் இணைத்து ஒப்பக் கட்டிய மாலையைக் 
கொண்டையிலே சூழச் சுற்றியுள்ளனர் . 

துணையோர் ஆய்ந்த இணையீர் ஓதிச் 
செங்கால் வெட்சிச் சீறிதழ் இடையிடுபு 
பைந்தாட் குவளைத் தூவிதழ் கிள்ளித் 
தெய்வ வுத்தியொடு வலம்புரி வயின் வைத்துத் 
திலகந் தைஇய தேங்கமழ் திருநுதல் 
மகரப் பகுவாய் தாழ மண்ணுறுத்துத் 
துவர முடித்த துகளறு முச்சிப் 
பெருந்தண் சண்பகம் செரீஇக் கருந்தகட்டு 
உளைப்பூ மருதின் ஒள்ளிணர் அட்டிக் 
கிளைக்கவின்று எழுதரு கீழ்நீர்ச் செவ்வரும்பு 
இணைப்புறு பிணையல் வளை இ . 

- திருமுருகு : 20-30 
தளிரையும் மலரையும் காதிலே செருகிக் கொள்வது 
பண்டைய மரபு . தளிருக்குக் குழை என்ற பெயரும் உண்டு . 


நக்கீரர் காட்டும் முருகன் 


37 


தளிர்சூடிய 

வழக்கம் அற்றுப்போய்ப் பொன்னணி 
வந்த இப்பொழுதும் காதணி ‘ குழை என்றே வழங்கப் 
பெறுவது தளிரின் சிறப்புணர்த்தும் . தளிர் மிக மென்மை 
யானது , குழைவு மிகவுடைத்து . எனவே தான் தளிர்வு 
மிகவுடைய தழைந்த செயலைக் குழைந்தான் என்று 
இப்பொழுதும் கூறுகின்றோம் . 

சூரர மகளிர் சிவந்த அசோகத் தளிரினைத் தங்கள் 
காதுகளிலே செறித்துள்ளனர் . நுண்ணிய வேலைப்பாடு 
அமைந்த அணிகலன்கள் அவர்கள் மார்பில் அழகுற அசை 
கின்றன . திட்பமும் வைரத்தன்மையும் நறுமண நாற்றமும் 
பொருந்திய சந்தனக் கட்டையை உரைத்து , அதனால் 
உண்டாகிய வண்ணமும் வனப்பும் உடைய சந்தனக் 
குழம்பை நன்மணம் கமழும் மருதப் பூங்கொத்தை வாரி 
அப்பினாற் போல , கோங்கினது குவிந்த அரும்பு போன்ற 
தம் இளமையான மார்பின் மேலே கொட்டியிருக் 
கின்றார்கள் . அந்தச் சந்தனத்தின் ஈரம் புலவர் தம் முன்னே 
விரிந்த வேங்கை மலரில் உள்ள நுண்ணிய மகரந்தப் 
பொடியை அதன் மேலே 

மேலே அப்பியதனோடு அமையாது , 
அழகு 

செய்யவேண்டி, விளாமரத்தின் சிறிய 
கொழுந்து களைக் கிள்ளி அதன் மேலே சிதறிக் 
கொண்டார்கள் . 

இவ் வண்ணம் தங்களைப் பல்லாற்றானும் ஒப்பனை 
செய்து கொண்ட அவர்கள் கோழியின் உருவத்தை தன் 
னிடத்தே கொண்டு உயர்ந்து , வஞ்சியாது எதிர் நின்று 
வென்று கொள்கின்ற வெற்றியையுடைய கொடி நீண்ட 
காலம் வாழ்வதாக என்று மகிழ்ச்சியுடன் ஆரவாரித்து 
வாழ்த்தி , சீர்மை விளங்கும் மலையிடமெல்லாம் எதிரொலி 
செய்யுமாறு ஏற்றிப் போற்றிப் பாடி வண்ணச் சோலையில் 
விளையாடி மகிழ்கின்றனர் . 

மரமேறுதல் தொழிலில் வல்ல மந்தியும் ஏறமுடியாத 
உயர்ச்சியினையுடைய மரங்கள் நெருங்கி நிறைந்த பக்க 
மலையில் , வண்டுகளும் மொய்த்தலில்லாத தெய்வத் 


மேலும் 


38 


முருகன் காட்சி 


தன்மை வாய்ந்த நெருப்புப் போலும் பூவினையுடைய 
செங்காந்தள் மலரின் பெரிய குளிர்ந்த கண்ணியை விரும்பிச் 
சூடிய திருமுடியினை யுடையவன் திருமுருகன் ஆவன் . 

இவ்வாறு இப்பகுதியில் சூரரமகளிர் தம் செயல்களும் 
விளையாட்டும் முருகன் - விரும்பி அணியும் அடையாளப் 
பூமாலையாம் காந்தளங் கண்ணியும் சிறப்புற வருணிக்கப் , 
பட்டுள்ளன . 

துணைத்தக 
வண்காது நிறைந்த பிண்டி ஒண்தளிர் 
நுண்பூண் ஆகம் திளைப்பத் திண்காழ் 
நறுங்குறடு உரிஞ்சிய பூங்கேழ்த் தேய்வை 
தங்கமழ் மருதிணர் கடுப்பக் கோங்கின் 
குவிமுகிழ் இளமுலைக் கொட்டி விரிமலர் 
வேங்கை நுண்தாது அப்பிக் காண்வர 
வெள்ளிற் குறுமுறி கிள்ளுபு தெறியாக் 
கோழி ஓங்கிய வென்றடு விறற்கொடி 
வாழிய பெரிதென்று ஏத்திப் பலருடன் 
சீர்திகழ் சிலம்பகம் சிலம்பப் பாடிச் 
சூரர மகளிர் ஆடும் சோலை 
மந்தியும் அறியா மரம்பயில் அடுக்கத்துச் 
சுரும்பு மூசாச் சுடர்ப்பூங் காந்தட் 
பெருந்தண் கண்ணி மிலைந்த சென்னியன் 

திருமுருகு : 30:44 
சேவடி படரும் செம்மல் உள்ளம் 

‘ கல்தோன்றி மண்தோன்றாக் காலத்தே வாளோடு 
முன் தோன்றி மூத்தகுடி என்று தமிழ்க்குடியின் பழமை 
யினைப் பாராட்டிப் பேசுகிறது புறப்பொருள் வெண்பா 
மாலை . சூரியனிடமிருந்து தெறித்து விழுந்த ஓர் பிழம்புத் 
துண்டம் பின்னர் மெல்ல மெல்ல இறுகிக் குளிர்ந்து மலை 
ஆயிற்று என்பர் நில இயல் வல்லுநர் . மண் தோன்றாக் 
காலத்திற்கு முன் தோன்றியது கடல் என்பர் . எனவே , 


நக்கீரர் காட்டும் முருகன் 


39 


மண்ணாகிய பூதத்தினும் நீராகிய உயிர்ப்பொருள் காலத் 
தாவ் முந்தியது என்பது தெளிவாகின்றது . 

இவ்வாறு பாறை நிலம் முதிர்வு பெற்ற குளிர்ந்த கடல் 
தன் நிலை குலையும்படி உட்சென்று சூரபன்மனை ஒளி 
விடுந் தன் சுடர் வேலாலே கொன்றவன் முருகன் . இதனைப் 
பாயிரும் பனிக்கடல் பார்துகள் படப்புக்கு என்று 
பரிபாடலும் பாயிரும் பனிக்கடல் உள்புக்குப் பண்டொரு 
நாள் சூர்மா தடிந்த கடரிலைய வெள்வேலே என்று 
சிலப்பதிகாரமும் பேசுகின்றன . மேலும் , வெண்டிரைப் 
பரப்பிற் கடுஞ்சூர் கொன்ற பைம்பூட் சேய் என்று பெரும் 
பாணாற்றுப்படையும் , சூர்மருங் கறுத்த சுடரிலை நெடு 
வேல் என்று அகநானூறும் பிற்காலத்தே நாம் கந்த 
புராணத்தில் காணும் புராணச் செய்தியினைக் கிளத்திக் 
கூறியுள்ளன . 

இனி நக்கீரர் பெருமான் பேய்மகள் துணங்கைக் கூத்து 
ஆடிய செய்தியினை இழிப்புச் சுவை தோன்ற வருணித்துச் 
செல்கின்றார் . 

பேய்மகள் எண்ணெய் தேய்த்துக் 
கொள்ளாமல் காய்ந்துபோன மயிரினையும் , 

ஒன்றுக் 
(கொன்று வரிசையில் பொருந்தாத பிறழ்ந்த பற்களையும் , 
சுழலுகின்ற கருவிழியினையுடைய பசிய 

பசிய கண்களையும் , 
கண்டாரை அச்சத்தாற் கொல்லும் கொடிய பார்வை 
யினையும் உடையளாயிருக்கின்றாள் . அவளின் செவித் 
துளை வங்கு போன்றிருத்தலினால் கூகைகள் ஆண்டு வந்து 
தங்கி உறைகின்றன . கொடிய பாம்புகள் அவளின் காதணி 
களாகத் தொங்கி அவள் தன் பெரிய கொங்கைகளைத் 
தாக்கி வருத்துகின்றன . அவள் வயிற்றிடம் சருச்சரையை 
யுடையதாயுள்ளது . அவளின் விரைந்த கொடிய நடை 
அச்சத்தைத் தோற்றுவிக்கின்றது . அவள் குருதி தோய்ந்த 
உர்மையான நகத்தையுடைய கொடிய விரல்களால் , 
போர்க்களத்திலே தான் கண்களைத் தோண்டி விழுங்கிய 
புலால் நாற்றம் மிகுந்து வீசும் பெரிய 

தலையைத் 


40 


முருகன் காட்சி 


தன்னுடைய ஒளி சுடர்விடும் 

ஒளி சுடர்விடும் வளையலை அணிந்துள்ள 
பெரிய கையிலே தாங்கி , திருமுருகன் அடியார் துயர் அகல 
அவர்க்குப் பரிந்து பகைவர் மேற் சென்று , அவர்களைக் 
கொன்று குவித்த அடுகள வெற்றியைப் புகழ்ந்து பாடிக் 
கொண்டு தோள்களைப் பெயர்த்துப் புலாலை உண்ணும் 
வேட்கை மிகுந்து அங்காந்த வாயளாய்த் துணங்கை 
என்னும் கூத்தினை ஆடா நின்றாள் . இவ்வாறு அஞ்சுவரு 
பேய்மகளின் அடுகளத் துணங்கைக் கூத்தை நக்கீரர் 
பெருமான் நவின்றுள்ளார் : 

பார்முதிர் பனிக்கடல் கலங்கவுள் புக்குச் 
சூர்முதல் தடிந்த சுடரிலை நெடுவேள் 
உலறிய கதுப்பிற் பிறழ்பல் பேழ்வாய்ச் 
சுழல்விழிப் பசுங்கட் சூர்த்த நோக்கிற் 
கழல்கட் கூகையொடு கடும்பாம்பு தூங்க 
பெருமுலை யலைக்குங் காதிற் பிணர்மோட்டு 
ருகெழு செலவின் அஞ்சுவரு பேய்மகள் 
குருதி யாடிய கூருகிர்க் கொடுவிரல் 
கண்தொட்டு உண்ட கழிமுடைக் கருந்தலை 
ஒண்டொடித் தடக்கையின் ஏந்தி வெருவர 
வென்றடு விறற்களம் பாடித்தோள் பெயரா 
நிணந்தின் வாயள் துணங்கை தூங்க 
இருபேர் உருவின் ஒருபேர் யாக்கை 
அறுவேறு வகையின் அஞ்சுவர மண்டி 
அவுணர் நல்வல மடங்க . 

திருமுருகு ; 45:59 
இந்தத் துணங்கைக் கூத்தினை மணிமேகலை ஆசிரியர் 
சீத்தலைச்சாத்தனார் பின் வருமாறு 

கூறியுள்ளார் . 
ஒப்புமைப் பகுதி உற்று நோக்கு தற்குரியது , 

கருந்தலை வாங்கிக் கையகத் தேந்தி 
இரும்பே ருவகையின் எழுந்தோர் பேய்மகள் 
புயலோ குழலோ கயலோ கண்ணோ 
குமிழோ மூக்கோ இதழோ கவிரோ 


நக்கீரர் காட்டும் முருகன் 


41 


பல்லோ முத்தோ என்னா திரங்காது 
கண்டொட் டுண்டு கவையடி பெயர்த்துத் 
தண்டாக் களிப்பின் ஆடுங் கூத்து . 

--மணி : 6 : 120-162 : 


இதன் பின்னர் , செவ்வேற் சேயாம் 

முருகனின் 
நல்ல வெற்றியினைப் புகழ்ந்து பேசுகின்றார் புலவர் .. 
மக்கள் வடிவுடனும் விலங்கு வடிவுடனும் ஆக இரண்டு 
பெரிய வடிவுடைய சூரபதுமனின் உடலம் வேறு வேறாக 
அற்று விழும்படி முருகன் தன்னுடைய கூரிய இலைத் 
தொழிலமைந்த நெடுவேலாலே பிளந்தான் . அசுரனோ 
கீழ்நோக்கித் தொங்கும் பூங்கொத்துக்களையுடைய மாமர 
மாக மாறினான் . அவன் நல்ல வெற்றி அடங்க மாவினை 
வேரோடு சாய்த்துப் பிளந்தான் முருகன் . ஒரு கூறு சேவ 
லாகவும் , மறு கூறு மயிலாகவும் ஆயிற்று . இத்தகு 
வெற்றியினைப் புகழ்ந்து பாடிப் பேய்மகள் 

பேய்மகள் துணங்கைக் 
ஈத்து ஆடுகின்றாள் . 

நக்கீரர் பெருமான் திருமுருகனிடம் நம்மை ஆற்றுப் 
படுத்துகின்றார் . முருகப் பெருமானின் சிவந்த திருவடி 
களைத் தேடிச்செல்லும் தலைமை சான்ற உள்ளத்துடனே 
நன்மையையே நாடிச் செல்லும் குறிக்கோளுடனே முருகன் 
விரும்பி எழுந்தருளியிருக்கும் இடத்திற்குச் செல்லுதலை நீ 
விரும்பினாயேயானால் முன்னர் எடுத்த பல பிறவிகளிலும் 
தேடிய நல்ல மனத்திலுள்ள விருப்பமானது இனிதே 
நிறைவேறும்படி 

எண்ணிய செயலின் பயனை 
இப்பொழுதே பெறுவாய் என்று ‘ சேவடி படரும் செம்மல் 
உள்ளம் முன்னிய வினையினை இன்னே பெறுதலைக் 
M. கின் நார் நக்கீரர் . 

..கவிழிணர் 
மாமுதல் தடிந்த மறுவில் கொற்றத்து 
எய்யா நல்லிசைச் செவ்வேற் சேஎய் 
சேவடி படரும் செம்மல் உள்ளமொடு 


142 


முருகன் காட்சி 


நலம்புரி கொள்கைப் புலம்பிரிந்து உறையும் 
செலவுநீ நயந்தனை யாயின் பலவுடன் 
நன்னர் நெஞ்சத்து இன்னசை வாய்ப்ப 
ன்னே பெறுதிநீ முன்னிய வினையே . 

-- திருமுருகு . 59 - 66 
எல்லாம் வல்ல இறைவன் ‘ அங்கிங் கெனாதபடி எங்கும் 
நிறைந்திருப்பவன் . இவ்வண்ணத்தன் , இவ்வடிவினன் 
என்று எழுதிக்காட்ட இயலாதவன் . அறிவு கொண்டு 
ஆராய்வார்க்கு ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்ட நிலையிலே 
இருப்பவன் . அவனை ஆராய்ந்துகொண்டு இருக்கலாமே 
தவிர ஆராய்ந்து ஒரு முடிவு கட்ட முடியாது . சொல்லும் 
பொருளுமாய்த் துலங்குபவன் அவன் . மறைகளுக்கும் 
எட்டாத நிறை நிலையிலே மாண்புடையார் நெஞ்சத்து 
அமர்ந்து விளங்குபவன் அவன் . ‘பாலிற் படுநெய் போல் 
மறைய நின்றுளன் . பக்தி வலையிற் படுபவன் இறைவன் . 
எல்லாமாய் இன்மையாய் உண்மையாய் 

உருவமாய் 
அருவமாய் விளக்கமுறும் இறைவனின் பேரருட் பெருங் 
கருணைத் திறத்தினை என்னென்பது ! 
“ சேவலங் கொடியோன் காப்ப ஏம வைகல் எய்து 

இவ்வுலகு . அவன் நிறம் செய்யன் ; 
ஆடையன் . ‘ குன்றி ஏய்க்கும் உடுக்கையினன் . பவளத் 
தன்ன மேனியினன் .. அனைத்திற்கும் மேலாகத் தாமரை 
புரையும் காமர் சேவடியினன் . எனவே 

அடியவர்கள் 
சேவடி படரும் செம்மல் உள்ளமொடு முன்னிய வினை 
கைவரப் பெற முருகன் திருவருளைப் பரவி நிற்கின்றனர் . 
அடியவர்கள் 

முருகன் சேவடியினைத் தேடிச் செல் 
கின்றனர் . இறைவன் திருவடி நீழல் வேண்டுமென்றே 
அடியவர் 

அனைவரும் விரும்புகின்றனர் . சான்றாகத் 
தெய்வப் புலமைத் திருவள்ளுவ நாயனாரும் கடவுள் 
வாழ்த்து அதிகாரத்தில் பின்வரும் 

குறட்பாக்களில் 
இறைவன் அடியிணை மலரினையே குறிப்பிட்டுள்ளார் : 


கின்றது 


சிவந்த 


நக்கீரர் காட்டும் முருகன் 


43 


கற்றதனா லாய பயன் என்கொல் வாலறிவன் 
நற்றாள் தொழா அர் எனின் 

--திருக்குறள் : 2 


மலர்மிசை யேகினான் மாணடி சேர்ந்தார் 
நிலமிசை நீடுவாழ் வார் 

- திருக்குறள் : 3 
வேண்டுதல் வேண்டாமை யிலானடி சேர்ந்தார்க்கு 
யாண்டும் இடும்பை இல 

- திருக்குறள் : 4 


தனக்குவமை இல்லாதான் தாள்சேர்ந்தார்க் கல்லால் 
மனக்கவலை மாற்றல் அரிது 

-திருக்குறள் : 7 


அறவாழி அந்தணன் தாள் சேர்ந்தார்க் கல்லால் 
பிறவாழி நீந்தல் அரிது 

-திருக்குறள் : 8 
கோளில் பொறியிற் குணமிலவே எண்குணத்தான் 
தாளை வணங்காத் தலை 

- திருக்குறள் : 9 


பிறவிப் பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் 
இறைவன் அடிசேரா தார் 


- திருக்குறள் : 10 


இவ்வாறு பத்துக் குறட்பாக்களில் ஏழு குறட்பாக்கள் 
இறைவன் அடியினை அடைய வேண்டுவதன் இன்றியமை 
யாமை குறித்துப் பேசுகின்றன . திருமுருகாற்றுப்படையின் 
இந்த அடிக்கு ( 62 ) நச்சினார்க்கினியர் உரையெழுதுகின்ற 
பொழுது , 

‘ திருவடியிற் செல்லுவதற்குக் காரணமான 
நல்வினைகளைப் பல பிறப்புக்களிலும் விரும்பி நிகழ்த்தின 
கோட்பாட்டானே தலைமையினை யுடைத்தாகிய உள்ளத் 
தோட என்று எழுதி , மேலும் திருவடியே வீடாயிருக்கு 
மென்றார் ; அது தென்னன் பெருந்துறையான் , காட்டா 
ஆனவெல்லாங் காட்டிச் சிவங்காட்டித் தாட்டாமரைகாட்டித் 


44 


முருகன் காட்சி 


தன் கருணைத் தேன் காட்டி ( திருவா . திருவம்மானை , 6 ) 
என்பதனாலும் பிறரும் திருவடியைக் கூறுமாற்றானு 
முணர்க என்று எழுதிப் போந்தார் . 

‘ என்கடன் பணிசெய்து கிடப்பதே எனப் பெருந் 
தொண்டு வாழ்வு நடாத்திய சைவப் 

சைவப் பெருந்தகையாம் 
திருநாவுக்கரசர் பெருமானும் , 
புண்ணியனே நின்னடிக்கே போதுகின்றேன் 

பூம்புகலூர் மேவிய புண்ணியனே 


என்றும் , 
இறுமாந்திருப்பன் கொலோ 

ஈசன் பல்கணத் தெண்ணப்பட்டுச் 
சிறுமானேந்திதன் சேவடிக் கீழ்ச்சென்றங்கு 

இறுமாந்திருப்பன் கொலோ 
என்றும் இறைவன் சேவடியினைப் பரவி வணங்குகின்றார் . 

அடியிற் காட்டப்பெறும் இலக்கியப் பகுதிகள் சேவடி 
படரும் செம்மல் உள்ளத்தினையே நமக்குத் தெளிவாக 
எடுத்துக் காட்டுகின்றன . 

அறவியங் கிழவோன் அடியிணை யாகிய 
பிறவி யென்னும் பெருங்கடல் விடூஉம் 
அறவி நாவாய் ஆங்குள தாதலின் 

-மணிமேகலை : 11 , 23.25 , 
ஓய்வு இலாதன உவமனில் இறந்தன 
ஒண்மலர்த்தாள் 

-- திருவாசகம் : 43 
கற்றாங்கு அவன் கழல் பேணினர் - திருவாசகம் : 508 

.........நவைசெய் பிறவிக் கடலகத்துள் 
பாதகமலந் தொழுவேங்கள் 
பசையாப்பவிழப் பணியாயே 

- சீவகசிந்தாமணி ; 1242 


நக்கீரர் காட்டும் முருகன் 


அணைவுற வந்தெழும் அறிவு 

தொடங்கின அடியார்பால் 
இணையில் பவங்கிளர் கடல்கள் 

இகந்திட இருதாளின் 
புணையருள் அங்கணர் . 

பெரியபுராணம் : திருஞான : 83 
செய்யுள் நிகழ் சொற்றெளிவும் 

செவ்விய நூல் பலநோக்கும் 
மெய்யுணர்வின் பயன் இதுவே 

எனத்துணிந்து விளங்கி ஒளிர் 
மையணியும் கண்டத்தார் மலரடிக்கே ஆளானார் . 

- பெரியபுராணம் : பொய்யடிமை . 1 
உள்ளநிறை கலைத்துறைகள் 

ஒழிவின்றிப் பயின்றவற்றால் 
தெள்ளிவடித் தறிந்த பொருள் 

சிவன் கழலிற் செறிவென்றே 
கொள்ளும் உணர்வினின் 

முன்னே கூற்றுதைத்த கழற்கன்பு 
பள்ளமடை யாய் என்றும் 
பயின்றுவரும் பண்புடையார் . 

--பெரியபுராணம் : சிறுத்தொண்டர் : 4 
பாதமலர் எழுபிறவிக் கடல் 

நீந்தும் புணையென்பர் பற்றிலாதோர் . 

- திருவிளையாடற் புராணம் : திருவாலவா : 2 
மேற்கூறிய எடுத்துக்காட்டுகளால் சேவடியின் சிறப்பு 
நலமே எடுத்து இனிது மொழியப்படுகின்றது . அச்சேவடி 

னை வணங்குவோர்க்குக் கிடைக்கும் நற்பேறுகளைக் 
கந்தபுராண ஆ 

ஆசிரியர் கச்சியப்ப சிவாச்சாரியார் பின் 
வருமாறு மகிழ்ந்து கூறுகின்றார் . 

ஆதலின் நமது சத்தி யறுமுகன் அவனும் யாமும் 
பேதக மன்றால் நம்போற் 

பிரிவிலன் யாண்டும் நின்றான் 


மு -3 


46 


முருகன் காட்சி 


ஏதமில் சூழவி போல்வான் 

யாவையு முணர்ந்தான் சீரும் 
போதமும் அழிவில் வீடும் 
போற்றினர்க் கருள வல்லான் . 

- கந்தபுராணம் : திருவினை ; 19 
எனவே திருமுருகன் சேவடி படரும் செம்மல் உள்ள 
மொடு செலவு நயந்தால் முன்னிய வினையை இன்னே 
பெறலாம் என்கிறார் நக்கீரர் பெருமான் , 


உலக 


பொருநர்த் தேய்த்த போரரு வாயில் 

திருமுருகன் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் 
டங்களை ஒவ்வொன்றாகக் கூறப்புகுந்த நக்கீரர் பெரு 
மான் முதற்கண் திருப்பரங்குன்றத்தினைப் புகழ்ந்து கூறு 
கின்றார் . ஏதேனும் ஓர் ஊருக்கு வழிகாட்ட வேண்டு 
மானால் அந்த ஊருக்கு அண்மையிலுள்ள பெரிய ஊரினைச் 
சுட்டிக்காட்டி , அதற்கு அருகில் இந்தத் திசையில் இவ்வளவு 
தூரத்தில் அவ்வூர் இருக்கிறது என்று 

என்று கூறுதல் 
வழக்காகும் . அவ்வாறே நக்கீரர் பெருமானும் ‘ தமிழ் நிலை 
பெற்ற தாங்கரு மரபின் , மகிழ்நனை மறுகின் மதுரை யின் 
பெருமையினை முதற்கண் . பலபடப் பாராட்டிப் பேசு 
கின்றார் . 

போரை விரும்பி - தம்மொடு பொருவதற்குப் 
பகைவரை விரும்பி - சேணிலத்தும் சென்றுயர்ந்து நிற்கும் 
நீண்ட கொடிக்கு அருகில் நூலால் வரிந்து கட்டப்பட்ட 
பந்தும் பாவையும் அறுப்பாரின்மையான் தொங்கிக் கொண் 
டிருந்தன . போர் தொடுக்கும் பகைவர் யாவரையும் இல்லை 
யென்று தேய்த்து அடியோடு அழித்து விட்டமையின் , தலை 
வாயிலில் பகைவர் புகுவதும் போரிடுவதும் அற்று வறிதாகப் 
போய்விட்டது . 
செருப்புகன்று எடுத்த சேண் உயர் நெடுங்கொடி 

வரிப்புனை பந்தொடு பாவை தூங்கப் 


நக்கீரர் காட்டும் முருகன் 


47 


அதன் 


பொருநர்ந் தேய்த்த போர் அரு வாயில் . 

- திருமுருகு : 67.69 
பண்டைக் காலத்தே மன்னர்கள் தம் வீரம் புலப்படும் 
வழியாகப் பகைவரைப் பெறுதற் பொருட்டுத் 

தம் 
அரண்மனையின் தலைவாயிலிலே கொடியினை உயர்த்தி , 

அருகே பந்தையும் பாவையையும் தொங்க 
விட்டிருப்பர் . அப்பந்தும் பாவையும் தொங்க விடுதலின் 
கருத்து எம்மை எதிர்நின்று போரிட்டு வெல்லும் ஆண்மை 
யாளர் உளரோ ? எம் பகைவர்கள் யாரேனும் இருப்பின் 
அவரை யாம் பெண்டிர்போலக் கருதுகின்றோம் . அவ்வாறு 
ஆண்மையாளர் 

எவரேனும் இருப்பின் அவர்கள் இப் 
பந்தினையும் பாவையினையும் அறுக்கலாம் . அதனால் 
போரைத் தொடங்கலாம் என்பதாகும் . 

இதற்கு உரையாசிரியர் நச்சினார்க்கினியர் 
பகைவரை மகளிராக்கி அவர் கொண்டு விளையாடுதற்குத் 

வென்றவாறு என்று உரையெழுதுகின்றார் . 
இந்தப் பழம்பெரும் வழக்கத்தினை , 

பந்தும் பாவையும் பசுவரிப் புட்டிலும் 
என்றிவை பலவுஞ் சென்று சென் றறியும் 
முந்தை மகளிரை யியற்றி 

--தொல் : புறத்திணை இயல் , சூ . 12 ந . மேற் 
என்றும் , 

பந்தும் பாவையும் பசுவரிப் புட்டிலும் 

பலவுஞ்சென் றெறிகிற்கும் 
முந்தை மாதரை யியற்றுபு பின்றைமொய்ப் 
பகழி வாயிலிற் றூக்கி 

தணிகை : சீபரி பூரண : 58 
என்றும் , 

பகைவரைப் பாவை மாரெனத் தெரிப்பப் 

பந்தொடு பாவைக டூங்கித் 


நாக்கின 


48 


முருகன் காட்சி 


தகைசிறி தறியா வாயில் சா னாஞ்சிற் 
றடப்பெரு நொச்சியும் 

திருநாகைத் , திருநகரம் : 90 
என்றும் வரும் இலக்கியச் சான்றுகளால் தெளியலாம் . இது 
போன்றே , 

செம்பொறிச் சிலம்பொடு அணித்தழை தூங்கும் 
எந்திரத் தகைப்பின் அம்புடை வாயில் 
கோள்வல் முதலைய குண்டுகண் அகழி 
வான்உற ஓங்கிய வளைந்து செய் புரிசை 

- பதிற்றுப்பத்து : 53 : 6.9 
என்ற பதிற்றுப்பத்து அடிகளுக்கு , “ சிலம்பும் தரையும் 
புரிசைக்கண் தங்கின வென்றது , ஈண்டுப் பொருவீருளீரேல் 
நும் காலிற் கழலினையும் அரையிற் போர்க்குரிய உடை 
யினை யும் ஒழித்து இச்சிலம்பினையும் தழையினையும் 
அணிமினென அவரைப் பெண்பாலாக இகழ்ந்தவாரென்க 
என்று பதிற்றுப்பத்தின் பழைய உரைகாரர் எழுதிய விசேட 
வுரை இங்கு ஒப்பு நோக்கி உண்மை உணர்தற்குரியதாகும் . 
குன்றமர்ந்து உறைதலும் உரியன் 
மதுரை மாநகரம் 

வரலாற்றுப் புகழ் வாய்ந்தது . 
இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக முச்சங்கம் வைத்து 
மொழி வளர்த்த பாண்டியர் பரம்பரையால் ஆளப் 
பெற்றது . பழைய தமிழ்ப் புலவர்கள் மதுரையைப் பற்றிக் 
குறிப்பிடும்பொழுதெல்லாம் அதனைத் தமிழோடு 
தொடர்புபடுத்தியே பேசுகின்றனர் . புலத்தினும் போரிலும் 
வெல்ல முடியாத கூடல் என்று மதுரை சிறப்பித்துப் பேசப் 
படுகின்றது . 

தண்தமிழ் வேலித் தமிழ் நாட்டகம் எல்லாம் 
நின்று நிலை இப் புகழ்பூத்தல் அல்லது 

குன்றுதல் உண்டோ மதுரை 
என்னும் பரிபாடலின் மிகைப் பாடலும் , 


கக்கீரர் காட்டும் முருகன் 


நிலனாவில் திரி தரூஉம் நீண்மாடக் கூடலார் 
புலனாவிற் பிறந்தசொற் புதி துண்ணும் பொழுதன்றோ 
பலனாடு நெஞ்சினேம் பரிந்து நாம் விடுத்தக்கால் 
சுடரிழாய் நமக்கவர் வருதும் என்று உரைத்ததை 

--பாலைக் கலி : 35 : 17--20 
எனவும் , 

சீர்முற்றிப் புலவர்வாய்ச் சிறப்பெய்தி இருநிலம் 
தார்முற்றியது போலத் தகைபூத்த வை யைதன் 
நீர்முற்றி மதில் பொரூஉம் பகையல்லால் நேராதார் 
போர் முற்று ஒன்றறியாத புரிசைசூழ் புனலூரன் 

-மருதக் கலி : 2 : 2-3 
எனவும் , 

பொது மொழி பிறர்க்கின்றி முழுதாளும் செல்வர்க்கு 
மதி மொழி இடல்மாலை வினைவர்போல் வல்லவர் 
செதுமொழி சீத்த செவிசெறு வாக 
முது மொழி நீராப் புலனா வுழவர் 
புதுமொழி கூட்டுண்ணும் புரிசைசூழ் புனலூர 

--மருதக் கலி : 3 : 1.5 
எனவும் வருகின்ற கலித்தொகைத் தொடர்களும் 
10 துரை தமிழோடு நெருங்கிய தொடர்புடையது 
என்பதை நுவலா நிற்கின்றன . 
மேலும் , 

இமிழ் குரல் முரசம் மூன்றுடன் ஆளும் 
தமிழ் கெழு கூடல் தண்கோல் வேந்தே 

-புறநானூறு : 58 : 12.13 
என்னும் புறப்பாடல் அடிகளும் , 

தமிழ்நிலை பெற்ற தாங்கரு மரபின் 
மகிழ்நனை மறுகின் மதுரை 

-சிறுபாணாற்றுப்படை : 66-76 
என்னும் சிறுபாணாற்றுப்படை அடிகளும் , 


50 


முருகன் காட்சி 


தென் தமிழ் நன் நாட்டுத் தீது நீர் மதுரை 

--சிலப்பதிகாரம் : 10 : 58 
என்னும் சிலப்பதிகாரத் தொடரும் , 
தென் தமிழ் மதுரைச் செழுங்கலைப் பாவாய் 

-மணிமேகலை : 25 : 139 
என்னும் மணிமேகலைத் தொடரும் மேற்கூறிய கருத் 
தினையே அரண் செய்கின்றன . 

மதுரையில் வாழ்வோர் அறத்தான் வருவதே 
இன்பம் என்று 

வாழ்வோர் ; வணிகரும் அறக்கூறு 
பாட்டின் திறத்திலேயே 

பொரு 

ளீட்டுகின்றனர் . 
அங்காடிகள் அனைத்திலும் திரு வீற்றிருக்கின்றது . 
எங்கும் செல்வம் நிரம்பிய மாடமாளிகைகள் நிறைந்து 
தோன்றுகின்றன : 

திருவீற் றிருந்த தீதுதீர் நியமத்து 
மாடமலி மறுகிற் கூடல் . 

--திருமுருகு : 70-71 
அங்காடித் தெருக்களில் தீது தீர்ந்து 

கிடக்கின்றமை 
யாவது வாணிபத்தில் வஞ்சகச் செயல் ஏதும் நுழைந்து 
அதனைப் பாழ்படுத்தி விடாமையாகும் . இதனை , 

தமவும் பிறவும் ஒப்ப நாடிக் 
கொள்வதூஉம் மிகைகொளாது கொடுப்பதூம் 

[ குறைகொடாது 
பல்பண்டம் பகர்ந்து வீசும் 

-பட்டினப்பாலை : 209-211 
என்னும் பட்டினப்பாலை அடிகளால் அறியலாம் . 

அடுத்து , மதுரையைப் பற்றிப் பிறிதொரு 
தொடர்பும் இலக்கியத்தில் குறிக்கப் பெறுகின்றது . 
அது ‘ நான்மாடக்கூடல் என்பதாகும் . 

மாடமதுரையும் பீடார் உறந்தையும் 
கலிகெழு வஞ்சியும் ஒலிபுனற் புகாரும் 


நக்கீரர் காட்டும் முருகன் 


ST 


என்று மதுரை மாடமதுரை என வழங்கப்படுகின்றது . 
மேலும் கீழ்க்காணும் பல 

பல இலக்கிய மேற்கோள்கள் இக் 
சுருத்தினை நன்கு வலியுறுத்தும் . 
மாடம் பிறங்கிய மலிபுகழ்க் கூடல் 

-மதுரைக் காஞ்சி : 249 
மாடமலி மறுகிற் கூட லாங்கண் 

-அகநானூறு : 346 : 20 
மாட மறுகின் மருவி மறு குறக் 
கூடல் விழையுந் தகைத்து .. 
நான்மாடக் கூடனகர் 

--பரிபாடல் : 20 25.6 
மதிமலி புரிசை மாடக் கூடற்பதி 

---திருமுகப்பாசுரம் 
கொடிமாடக்கூடல் 

--சிலப் : குன்றக்குறவை : பாட்டுமடை : 24 
இவ்வாறு புகழ்வாய்ந்த மதுரைக்கு மேற்றிசையில் 
இருப்பரங்குன்றம் அமைந்துள்ளது . அகநானூற்றிலும் 
இச்செய்தி பேசப்பெறுகின்றுது : 

கொடி நுடங்கு மறுகிற் கூடற் குடா அது 
பல்பொறி மஞ்ஞை வெல்கொடி யுயரிய 
ஒடியா விழவின் நெடியோன் குன்றத்து 
வண்டுபட நீடிய குண்டு சுனை நீலத்து . 

-அகநானூறு : 149 : 14-17 
மலையின் அடிவாரத்தே வளம் பொருந்திய வயல்கள் 
உள்ளன . நீர்வளமும் நிலவளமும் செறிந்து அரியசேறு 

காணப்படுகின்றது . சேற்றிடையே முள்ளை 
படைய தாமரை மலர்களில் வண்டுக் கூட்டங்கள் இரவு 
முழுவதும் இனிமையுடன் தங்கி நின்று , வைகறையில் 
மலர்ந்து காணும் நெய்தல் மலர்களில் தேனை உறிஞ்சிச் 
நடித்து அவற்றின் ரீங்காரம் இடையறாது 

கேட்டுக் 


52 


முருகன் காட்சி 


கொண்டிருக்கும் குன்று திருமுருகன் விரும்பி உறையும் 
திருப்பரங்குன்றாகும் : 

இருஞ்சேற்று அகல்வயல் விரிந்துவாய் அவிழ்ந்த 
முள் தாள் தாமரைத் துஞ்சி வைகறைத் 
கட்கமழ் நெய்தல் ஊதி எற்படக் 
கண்போல் மலர்ந்த காமரு சுனைமலர் 
அஞ்சிறை வண்டின் அரிக்கணம் ஒலிக்கும் 
குன்றமர்ந்து உறைதலும் உரியன் . 

--திருமுருகு : 72.77 
ஆறு முகமும் பன்னி நகையும் 

அஞ்சிறை வண்டுக் கூட்டங்கள் ஒலிக்கும் திருப்பரங் 
குன்றி லன்றியும் பல்வேறு இடங்களிலும் திருமுருகன் 
கோயில் கொண்டுள்ளான் . கூரிய நுனியுடைய தோட்டி 
வெட்டிவெட்டி வெட்டுத் தழும்பு ஆழ்ந்திருக்கின்ற 
செம்புள்ளி கரும்புள்ளிகளையுடைய யானையின் நெற்றியில் 
பொன்னரி மாலை பட்டத்தோடு கிடந்து அசைகின்றது . 
யானையின்மேல் 

இரண்டு 

பக்கங்களிலும் தொங்க 
விடப்பட்டிருக்கின்ற மணிகள் மாறிமாறி ஒலிக்கின்றன . 
வேகமான நடையினையும் , இயமனைப்போல வலியினையும் 
காற்றுப் போல விரைந்த 

செலவினையும் 
யானையின்மேல் முருகப்பெருமான் வீற்றிருக்கின்றான் . 

தாமம் , முகுடம் , பதுமம் , கிம்புரி , கோடகம் என்ற 
ஐந்தாகிய வேறுபட்ட வடிவினையுடைய , முடிக்குச் செய் 
யும் தொழிலெல்லாம் செய்து முற்றுப்பெற்ற முடியோடு 
கூடி விளங்கிய மின்னல் ஒளிக்கு இயைந்த 

மாணிக்கக் 
கற்கள் முடியில் தங்கி ஒளிவீச , பலவகைத் தொழிற் 
கூறுபாடுகள் அமைந்த பொன்னாலான மகரக்குழைகள் 
ஒளியுமிழும் சந்திரனைச் சூழ்ந்து விளங்கும் விண்மீன்கள் 
போல ஒளிவீசித் 

நிற்ப , குற்றமற்ற 

தவத் 
தொழிலில் தலைப்பட்டு அதனைச் செவ்வனே முடித் 
தோருடைய தூய உள்ளத்தே 

உள்ளத்தே பொருந்தித் தோன்றும் 


உடைய 


திகழா 


நக்கீரர் காட்டும் முருகன் 


53 


என் 


ஒளியும் நிறமும் உடைய திருமுகங்கள் முருகனின் 
N.D முகங்களாகும் . 

அன்பான் நினைவாரது உள்ளக் கமலத்தின் கண் 
அவர் நினைந்த வடிவோடு விரைந்து சேரலின் 
மலர்மிசை ஏகினான் என்னும் குறட்பாவினுக்குப் 
பொருள் விரித்தார் பரிமேலழகர் . நக்கீரனாரும் அன்ப 

உள்ளத்தே அறுமுருகன் ஒளிப்பொருளாகவே 
தோன்றுவான் என்பதனை விளக்கவே மனன் நேர்பு 
எழுதரு வாள் நிற முகனே என்றார் . இதனையே சிவஞான 
சித்தியாரும் , 
இறைஞானந் தந்து தாளீதல் சுடரிழந்த 

துங்கவிழிச் சோதியும் உட்சோதியும் பெற்றாற்போல் 
சோதிக்குட் சோதியாய்த் தோன்றிடுவன் காணே 
என்று குறிப்பிடுகின்றது . 

இனி , ஆறுமுகங்களின் செயல்களை முறையே குறிப் 
பிடுகின்றார் நக்கீரர் . 
பேரிருளாலே 

மறைக்கப்பட்ட உலகம் 
அவ்விருட் குற்றம் சிறிதளவும் இல்லாமல் விளங்கும் 
பொருட்டுப் பலவாகிய ஒளிக்கதிர்களையும் விரித்துத் 
தொற்றுவித்தது ஒரு முகம் . பிறிதொரு முகம் அன்பு 
நிறைந்த அடியவர்கள் நாளும் தன்னைப் 

போற்ற , 
அன்புள்ளத்திற்கு நெகிழ்ந்து , அவர்க்கு 
இனிமையாகப் பொருந்தி ஒழுகி , அவர்பால்வைத்த அன்புப் 
பெருக்காலே அவர்களுக்கு வேண்டும் 

வரங்களைக் 
கொடுத்தது . மற்றொரு முகம் மந்திரத்தை ஓது தலோடு 
அமையாது மெய்ந்நூல் கூறிய முறைமையிற் பிறழாத 
அந்தணர்களுடைய வேள்விகள் அசுரர்தம் செயலால் தீங்கு 
நேராதபடி நினைத்து நிறைவேற்றி வைக்கின்றது . 
நான்காவது திருமுகம் நூல்களாற் காட்ட முடியாது 
எஞ்சியுள்ள மறைப் பொருள்களைக் தம் அன்பர்கள் 
இன்பமும் காவலும் உறும்படி ஆராய்ந் துணர்த்தித் திங்கள் 


போர்த்து 


அவர்கள் 


54 


முருகன் காட்சி 


தன் 


போலத் திசை விளக்குகின்றது . ஐந்தாவது திருமுகமோ 
வென்னில் , தேவர்களுக்குப் பகைவர்களான அசுரர்களை 
அழித்து தேவர்களிடத்திலும் அசுரர்களிடத்திலும் ஒத்துச் 
சென்று அருள் பாலிக்கும் 

நடுவுநிலைமையைக் 
கை விட்டு அசுரர்கள்பால் கறுவு கொள நெஞ்சங் கொண்டு , 
அவர்களைக் கொன்று களவேள்வி செய்தது . ஆறாம் முகம் 
குறவர் குடியில் தோன்றிய இளமைத் தன்மையும் 
பூங் கொடி போன்ற இடையினையும் உடைய வள்ளியம்மை 
யோடு கலந்து மகிழும் மகிழ்ச்சியையும் பொருந்திற்று . 


இவ்வாறு , முருகப்பெருமானின் ஆறு திருமுகங்களையும் 
அழகுற விரித்துரைத்த கவிஞர் பெருமான் நக்கீரர் , பின்னர் 
அப்பெருமானின் 

பன்னிரு 

திருக்கைகளின் செயல்களை 
அத்திருமுகங்களின் செயல்களுக்கேற்பப் பொருத்திக் 
காட்டுகின்றார் . 


பொன்னாலும் முத்தாலும் ஆன மாலைகள் தாங்கிய 
அழகும் திறனும் உடைய மார்பு உத்தம இலக்கணம் 
அமைந்தது ; வலியும் , ஒலியும் , வளமும் நிறைந்தது . 

வேல் 
படையை எறிந்து பகைவருடலைப் பிளந்து மீண்டும் 
அதனை வாங்கிக் கொண்ட புகழ்பெற்ற 

தோள்கள் 
திரு முருகனின் தோள்களாகும் . வீட்டுப் பேறு அடையும் 
தகுதி சான்ற துறவிகள் தடையின்றி அவ்வீட்டுலகத்தை 
அடையுமாறு அவர்கட்குப் பாதுகாவலாக 

ஏந்தியது 
ஒரு கை . அதற்கிணையாகிய மற்றொரு கை இடையிலே 
வைக்கப்பட்டது . இவை முதலாம் இணைத் திருக்கைகளின் 
செயல்களாகும் . இரண்டாம் இணைத் திருக்கைகள் , சிவந்த 
நிறமுடைய ஆடையை உடுத்தா நின்ற துடையின் மேலே 
கிடப்பவும் , தோட்டியைச் செலுத்தா நிற்பவுமாயுள்ளன . 
மூன்றாம் இணைத் திருக்கைகள் அழகிய பெரிய பரிசையும் 
வேற்படையையும் வலமாகச் சுழற்ற நிற்கின்றன . 
நான்காம் இணைத் திருக்கைகள் முனிவர்களுக்கு எஞ்சிய 


55 


நக்கீரர் காட்டும் முருகன் 


பொருளை ஏமுற நாடி உணர்த்துவான் 

வேண்டி 
மார்போடு விளங்கியும் மார்பில் தொங்கும் மாலையோடு 
சேர்ந்து அழகுற்றும் பொலிகின்றன . ஐந்தாம் இணைத் 
திருக்கையில் ஒன்று தொடி நழுவும்படி மேலே சுழன்று 
களவேள்விக்கு முத்திரை அளிக்கிறது ; பிறிதொன்றான 
அதன் இணைக்கை இன்னோசை தரும் மணியை 
ஒலிப்பிக்கிறது . ஆறாம் இணைத் திருக்கைகளின் ஒரு கை , 
உலகியல் 

நடை பெற நீல நிற மேகத்தாலே மழையை 
மிகுதியாகப் பெய்வித்து நிற்கவும் அதற்கு இணையான கை 
இல்வாழ்க்கை இனிது 

தொடங்கத் தேவ மகளிர்க்கு 
மணமாலையைச் சூட்டுகின்றது . 

இவ்வாறு பன்னிரு கைகளும் முறையே ஆறு திரு 
முகங்களுக்கும் ஏற்ற முறையில் பொருந்தும்படி தொழி 
லாற்றுகின்றன . 

பல வாத்தியங்கள் முழங்க , கொம்பு வாத்தியம் மிக் 
கொலிப்ப , வெண்சங்கு முழங்க , இடி போன்ற முரசம் 
ஒலி செய்யாநிற்க , வெல் கொடியிலிருந்து மயில் அகவ , 
சான்றோர்களாலே புகழப்பட்ட மிக்க சிறப்பினையுடைய 
நாமனூரலைவாய் என்னும் திருச்செந்தூரிற் சென்று கோயில் 
கொண்டு எழுந்தருளியிருத்தலும் அம் முருகப் பெருமானுக்கு 
நிலைபெற்ற பண்பாகும் . இவ்வாறு நக்கீரர் திருச்சீரலை 
வாய் என்னும் திருப்பதியில் திருமுருகன் , ஆறு முகமும் 
பன்னிருகையுமாகக் கோலங்கொண்டு கொலு வீற்றிருக்கும் 
நன்மையை அழகுறப் பாடுகின்றார் . 
விசும்பா றாக விரைசெலல் முன்னி 
உலகம் புகழ்ந்த ஓங்குயர் விழுச்சீர் 
அலைவாய்ச் சேறலும் நிலை இய பண்பே 

- திருமுருகு : 123-125 
ஆவினன்குடி அசைதலும் உரியன் 

உயர்ந்தோராற் புகழப்பட்ட மிக வுயர்ந்த விழுமிய 
பெருமையினைக் கொண்ட திருச்சீரலைவாய் எனும் திருச் 


56 


முருகன் காட்சி 


கலை 


செந்தூரிலே ஆறுமுகப் பெருமான் ஓராறு முகமும் ஈராறு 
கையுமாய் நிலைபெற்று வாழும் பண்பினையுடையவன் ; 
திருச்சீரலைவாயினைச் சொன்ன பிறகு நக்கீரர் திருவா 
வினன்குடியினைக் கூறப் புகுகின்றார் . முதற்கண் , குற்ற 
மற்ற முனிவர் தம் தவவொழுக்கத்தினை விளக்குகின்றார் . 

மரவுரி உடுத்த உடையினராய் , அழகுடன் கூடிய 
வெண்சங்கு நிறத்தினை யொத்த நரை முடியினை உடைய 
ராய் , குற்றமற விளங்கும் நிறத்தினராய் , மான்தோல் 
பொருந்தின, விரதத்தால் உடல்வாடி இளைத்த எலும்பு 
தெரியும் மார்பினராய் , 

மாறுபாட்டினையும் சினத் 
தினையும் மனத்தினின்று நீக்கியவராய் , எவ்வகைப்பட்ட 
பொருள்களையும் கற்றுவல்லாரும் அறியப்படாத அறிவின் 
மிக்காராய் , பல 

ஞானங்களையும் கற்றுத் துறை 
போகிய அறிஞர்க்கு எல்லையாம் தலைமையினை 
உடையராய் , காமம் வெகுளி முதலியவற்றையெல்லாம் 
தவிர்த்த தோற்றத்தினையுடையராய் , தவத்தால் ஏற்படும் 
மெய்வருத்தம் இருப்பவும் , மனத்தால் புலப்படும் துன்பம் 
சிறிதளவேனும் அறியப்படாத இயல்பினையுடையராய் , 
எவரிடமும் வெறுப்பில்லாத நல்லறிவினையுடையராய் 
விளங்கும் துனியில் காட்சி முனிவர் முன்னே செல்கின்றனர் . 
பின்னர்க் குறிப்பிடப்பெறும் தேவர்களினும் 

முருகப் 
பெருமானால் விரும்பப்படுவோர் முனிவரே யாதலின் 
முனிவர்கள் முற்கூறப்பெற்றனர் . 

தவவொழுக்கத்திலே தலைசிறந்த முனிவர் தம் ஒழுக 
லாறுகளைப் புறப்பொருள் வெண்பாமாலை 

ஆசிரியர் 
ஐயனாரிதனார் வாகைப் படலத்தின்கீழ் , பின்வருமாறு 
குறிக்கின்றார் . 

நீர்பலகான் மூழ்கி நிலத்தசைஇத் தோலுடையார்ச் 
சோர்சடை தாழச் சுடரோம்பி - ஊரடையார் 
கான கத்த கொண்டு கடவுள் விருந்தோம்பல் 
வானகத் துய்க்கும் வழிஃ 

-புறப்பொருள் வெண்பா மாலை : வாகை : 14 


நக்கீரர் காட்டும் முருகன் 


முனிவர் தம் உடலைப் போற்றி வளர்க்க விரும்பார் . 
தவவொழுக்கம் பேணுவ தற்கு 

உடல் ஓர் கருவியாக - 
நிற்கின்றது 

என்ற அளவிலே அவர்கள் : அமைதி , பெறு 
என்றனர் .. அம்மட்டே. அவர்கள் உடலை ஓம்புவது . 

மற்றும் தொடர்ப்பாடு எவன் கொல் பிறப்பறுக்கல் 
உற்றார்க்கு உடம்பும் மிகை 

-- திருக்குறள் : 345 
என்னும் வள்ளுவப் - பெருந்தகையின் வாய்மொழியும் 
இங்கே உன்னுதற்குரித்து .. 
முனிவர்க்கு அடுத்த 

நிலையில் 

யாழ் இயக்கும் 
சுந்தருவர் மாண்பினை எடுத்து மொழிகின்றார் நக்கீரர் . 

புகையைக் கையினாலே முகந்தாற் போல மென்மை 
யாயிருக்கும் குற்றமற்ற 

நுண்ணிய 

ஆடையினையும் , 
மொட்டு அற மலர்ந்த மாலை சூழ்ந்த மார்பினையும் , தம் 

குச் செவிக்குப் பொருந்த வைத்த இசையை அளந்து 
பணுறுத்திய நரம்புக் கருவியினையுடைய- நல்ல யாழின் 
பசையிலே 

பயின்று நன்மை நிறைந்த நெஞ்சுடைமை 
பாலே எக்காலத்திலும் இனிய மென்மொழியே பேசும் 
இயல்பினையுடையோராயும் விளங்கும் யாழ் 
எல்ல கந்தருவர் இனிய யாழ் நரம்பினை இயக்குகின்றனர் . 

(நோயில்லாமல் நன்கமைந்த உடம்பினையும் ,, மாந் 
#m போலும் நிறத்தினையுடைய திருமேனியினையும் , 
யெங்குந் தோறும் பொன்னை உரைத்தாலொத்த அழகிய 
| தோலினையும் இனிய முறுவலினையும் மேகலையணியப் 

பணிந்தேந்தும் அல்குலினையும் உடையராய்க் 
மில்லாத கந்தருவ மகளிர் குற்றமின்றி விளங்கா 
* கன்றனர் . 

இனி மேலே ‘ புள்ளணி நீள்கொடிச் செல்வனாம் 
கொலை வருணிக்கப் புகுகின்றார் புலவர் . நஞ்சோடும் 
பலப்பல்லோடும் தீக்கால்வது 

போன்ற 

நெட்டுயிர்ப் 
கண்டார்க்கு அச்சத்தைத் தோற்றுவிக்கும் 


இசையில் 


58 


முருகன் காட்சி 


கொடிய வலியோடும் விளங்கும் பாம்புகள் மாளும்படி 
அடிக்கும் பல வரிகளையும் வளைந்த சிறகுகளையும் 
உடைய கருடனைத் தம் நெடிய கொடியாகக் கொண்ட 
திருமால் , முருகக் கடவுளைக் காண வருகின்றார் .. 
புள்ளணி நீள்கொடிப் புணர்நிலை தோன்றும் 

- சிலப்பதிகாரம் : 11 : 136 
என்ற சிலப்பதிகார அடியும் , 

மண்ணுறு திருமணி புரையும் மேனி 
விண்ணுயர் புட்கொடி விறல்வெய் யோனும் 

--புறநானூறு : 59 : 5.6 
1.என்ற புறப்பாடல் அடிகளும் 

ங்கே ஒப்பு நோக்கி 
மகிழ்தற்குரியன . 


வெள்ளிய ஆனேற்றை வெற்றிக் கொடியாக உயர்த் 
தியவனும் பலராலும் புகழப்படும் திண்தோளினையுடைய 
வனும் , உமையம்மையை 

பாகத்தே கொண்டு 
விளங்கும் திருமேனியினையுடையவனும் , இமைத்தலில் 
லாத முக்கண்களையுடையவனும் , முப்புரங்களை எரித்த 
வனும் , மாறுபாடு மிக்கவனும் ஆகிய 

சிவன் ஆங்கே 
எழுந்தருளுகின்றான் . 

அடுத்து , ஆயிரங் கண்களையும் , நூறு வேள்விகளை 
இயற்றிப் பெற்ற பெரிய வெற்றியினையும் , நான்கு ஏந்திய 
கொம்புகளையும் நெடிய கையினையும் உடைய புகழ் 
பெற்ற யானையின் பிடரியிலே ஏறிய செல்வ வளம் மிக்க 
ந்திரனும் ஆகிய பிரமன் ஒழிந்த பிற கடவுளர் எல்லாம் 
தத்தம் தொழிலைப் பண்டுபோற் செய்து தலைவராகக் 
கருதியும் , திருமாலின் திருவுந்திக் கமலத்தில் பிறந்த 
வனும் அளவில்லாத ஊழியை உடையவனும் நான்கு 
திருமுகங்களை உடையவனும் ஆகிய அயனாம் பிரமனை 
விடுவிக்கக் கருதியும் திருவாவினன்குடிக்கு 

முருகப் 
பருமானைத் தரிசிக்க எழுந்தருளுகின்றனர் . 


ஈக்கீரர் காட்டும் முருகன் 


59 


நான்முகனாம் பிரமனை முருகப் பெருமான் சிறை 
யிட்ட செய்தியினைக் கந்தர் கலிவெண்பா பின்வருமாறு 
நுவலும் : 

.....படைப்போன் 
அகந்தை யுரைப்பமறை யாதி யெழுத்தென்று 
உகந்த பிரணவத்தி னுண்மை - புகன் றிலையால் 
சிட்டித் தொழிலதனைச் செய்வ தெங்ங னென்று முனம் 
குட்டிச் சிறையிருத்தும் கோமானே . 

-கந்தர் கலி வெண்பா : 90-92 
ஆதவனைப் 

போலத் தோன்றுகின்ற வெறுப்பற்ற 
அறிவினை யுடையவராம் நான்கு வேறுபட்ட இயல்பினை 
யுடைய பன்னிரு ஆதித்தியரும் , பதினொரு உருத்திரரும் , 
அட்டவசுக்களும் அயசூரி ( மருத்துவர் ) களாகிய இருவரும் 
ஆகிய முப்பத்து மூவருடனே பதினெட்டு வகையினாலும் 
உயர்ந்த நிலையைப் பெற்றவர்களும் ஆகிய பதினெண் 
கணங்களும் , விண்மீன் போல பொலிவு பெற்றாலொத்த 
தோற்றத்தினையுடையவராய் , காற்றுப் போன்று விரைந்த 
செலவனையுடையராய் , காற்றடைத் தீத்தோன்றினாற் 
போன்ற வலியினையுடையராய் , இடி இடித்தாற் போன்ற 
குரலினையுடையராய் , தம் இடும்பையாகிய 

குறையை 
முருகப் பெருமான்பாற் கூறிக் குறையிரந்து தத்தம் 
தலைமையினைப் பெறும் முறைமையினை முற்ற முடித்துக் 
கோடற்கு வானத்தின் வழியே வந்து முருகப் பெருமானைக் 
காமண ஒருங்கே நிற்கின்றனர் . 

குற்றமற்ற கொள்கையினையுடைய அறக்கற்பினை 
புடைய தெய்வயானையாருடனே சிலநாள் திருவாவினன் 
(குடி என்னும் ஊரிலே எழுந்தருளியிருத்தலும் 

உரிய 
முருகன் என்று கூறி முடிக்கின்றார் நக்கீரர் : 

தாவில் கொள்கை மடந்தையொடு சின்னாள் 
ஆவினன்குடி அசைதலும் உரியன் . 

--திருமுருகு : 173-176 


60 


முருகன் காட்சி 


பண்டைக் காலத்தே இத்திருவாவினன்குடி எனப்படும் 
இக்காலப் பழனிமலை பொதினி என்னும் பெயருடைத்தாய் 
ஆவி என்னும் வேளிர்குலத் தலைவனுக்கு உரியதாயிருந்தது 
என்பதைச் 

சங்க இலக்கியங் கொண்டு தெளியலாம் . 
நச்சினார்க்கினியர் உரையால் இப்பழம்பதி சித்தன் வாழ்வு 
எனவும் வழங்கப்பட்டதாகத் தெரிகிறது . 

நல்லம்பர் நல்ல குடியுடைத்துச் சித்தன்வாழ் 
வில்லந் தொறுமூன் றெரியுடைத்து . - நல்ல ரவப் 
பாட்டுடைத்துச் சோமன் வழிவந்த பாண்டியநின் 

நாட்டுடைத்து நல்ல தமிழ் 
என்னும் ஔவையார் கூற்றால் இவ்வுண்மை புலப்படு 

நச்சினார்க்கினியர் காலத்திற்குப் பின்னரே 
திருவாவினன்குடி பழனி என வழங்கப்பெற்றிருக்க வேண்டும் 
என்பதனை இது தெளிவிக்கின்றது . 


கின்றது . 


நவில் 


முத்தீச் செல்வத்து இரு பிறப்பாளர் 

குற்றமற்ற அறக் கற்பினையுடைய தெய்வயானை 
யோடு ஆவினன்குடியில் வீற்றிருக்கும் அருட்டிரு முருகனைக் 
கண்டோம் . ஈண்டு , திருவேரகத்தில் கொலு வீற்றிருக்கும் 
கந்தவேளைக் காண்போம் . அறன் 

கொள்கை 
அந்தணர் திருவேரகத்தில் தத்தம் கடமையினைச் செய்யும் 
கோட்பாட்டினை நக்கீரர் பெருமான் கவினுறக் கிளத்து 

‘ அறுவகைப் பட்ட பார்ப்பனப் பாக்கமும் 
என்ற 

தொல்காப்பியத் தொடர் வேள்வி இயற்றும் 
அந்தணர் தம்மைச் சுட்டிக் காட்டுகின்றது . 

ஓதல் 
ஓதுவித்தல் , 

வேட்டல் , வேட்பித்தல , ஈதல் , ஏற்றல் 
என்னும் ஆறாகிய நன்மை பொருந்திய இலக்கணத்தில் 
வழுவாமற் கடனாற்றி , தாயும் தந்தையும் என்னும் இருவர் 
குலமும் 

உலகத்தார் நன்றென்று மதித்துப் பாராட்ட , 
பல்வகை மாட்சியும் நிறைந்த பழைய குடியிலே பிறந்த 
அந்தணர்களை முதற்கண் நக்கீரர் குறிப்பிடுகின்றார் . 


கினறார் . 


நக்கீரர் காட்டும் முருகன் 


61 


ஓதல் வேட்டல் அவைபிறர்ச் செய்தல் 
ஈதல் ஏற்றலென்று ஆறுபுரிந்து ஒழுகும் 
அறம்புரி அந்தணர் 

- பதிற்றுப்பத்து , 24 : 6-8 
என்று பதிற்றுப்பத்து , அந்தணர் தம் கடப்பாட்டினை 
நுவலுகின்றது . நாற்பத்தெட்டு ஆண்டுகள் நல்ல பிரமசரிய 
விரதம் காத்தவர்கள் ; இளமை இன்பத்தை துய்க்காமல் 
பிரமசரிய நோன்பு இயற்றிய பேராண்மையாளராய் , 
அறங்கூறும் கோட்பாடுடையவராய் முத்தீ வேட்கின்றனர் . 
| மநானூற்றின் இரண்டாவது பாடலிலேயே அந்தணர் 
அருங்கடன் இறுக்கும் முத்தீ பேசப் படுகின்றது . ஒன்று 
புரிந்து அடங்கிய இருபிறப்பாளர் முத்தீ என்று மேலும் 
புறப்பாடல் கூறுகின்றது . சிலப்பதிகார ஆசிரியர் இளங்கோ 
வடிகள் அந்தணர் தம் செயல்களைப் பின் வருமாறு கூறு 
என்றார் : 

ஒன்றுபுரி கொள்கை யிருபிறப் பாளர் 
முத்தீச் செல்வத்து நான்மறை முற்றி 
ஐம்பெரு வேள்வியுஞ் செய்தொழில் ஓம்பும் 
அறுதொழில் அந்தணர் . 

---சிலப்பதிகாரம் : 23 : 67-70 


பிரமசரிய விரதம் காப்பது மிகவும் அரிது . ‘சிந்தையை 
அடக்கிச் சும்மாயிருக்கும் நிலை அரிது என்பர் . மனம் 
எனும் மாயக் குரங்கினை அடக்குவது அரிது என்பர் தத்துவ 
பதானிகள் . 

இன்பம் முற்றிலும் துகரவேண்டிய - துய்க்க 
வேண்டிய இளமைப் பருவத்திலே மனத்தை 

அடக்கிப் 
பரமசரிய விரதம் காப்பதென்பது அரிதினும் அரிய 
செயலாகும் . இதனை உள்ளத்தில் கொண்டே இளங்கோ 
வடிகளும் , 

மடங்கெழு நோக்கின் மதமுகந் திறப்புண்டு 
இடங்கழி நெஞ்சத்து இளமை யானை 


மு .4 


62 


முருகன் காட்சி 


கல்விப் பாகன் கையகப் படா அது 
ஒல்கா உள்ளத்து ஓடும் 

- சிலப்பதிகாரம் : 23 : 36--39 
என்று கூறியுள்ளார் . 


முத்தீ எனப்படுவது ஆகவனீயம் , தக்கிணாக்கினியம் , 
காருக பத்தியம் முதலியனவாகும் . நாற்சதுரமும் , முச் 
சதுரம் 

வில்வடிவுமாகிய மூன்று தீயால் உண்டாகிய 
செல்வத்தினையுடையாராய் உபநயனத்துக்கு முன் ஒரு 
பிறப்பும் , பின்பு ஒரு பிறப்புமாக இரு பிறப்பினையுடைய 
அந்தணர் என்று நக்கீரர் குறிப்பிடுகின்றார் . மூன்றான 
தீக்களில் ஒன்று வேதத்தை வழங்கவும் , ஒன்று தேவர் 
கட்குத் தட்சிணை கொடுக்கவும் , ஒன்று பூலோகத்தை 
ரட்சை பண்ணவும் என்ற விளக்கம் உரையாசிரியர்களால் 
கிடைக்கப்பெறுகின்றது . இந்த அந்தணர்கள் வழிபடுங் 
காலமறிந்து வாழ்த்துக்கூறி இறைவனை வந்திக்கின்றனர் . 
‘ பொழுதறிந்து நுவல 



என்பதற்கு “ உதய , காலத்தும் 
மத்தியான காலத்தும் அத்தமன காலத்தும் தாபனம் , 
அநுட்டானம் பூசையாகிய மூன்று தொழிலையும் முயன்று 
செய்ய உரை வகுப்பர் 

சிலர் . 

அந்தணர்கள் 
பூணூலினையும் புலராத ஆடையையும் அணிந்து கொண்டு 

கு வித்த கையினராய் 

முருகனைப் பரவிப் 
புகழ்ந்து ஆறெழுத்தினை அடக்கிய 

கேட்டற்கரிய 
மந்திரத்தை நாப் புடைபெயரும் அளவிலே ஓதுகின்றனர் . 
இவர்களை 

புன்மயிர்ச் சடைமுடிப் புலரா வுடுக்கை 
முந்நூன் மார்பின் முத்தீச் செல்வத்து 
இருபிறப் பாளர் 

-- சிலப்பதிகாரம் : 25 : 125--128 
என்று இளங்கோவடிகள் குறிப்பிடுகின்றார் . 


என்ற 


தலைமேலே 


‘ சரவணபவ என்னும் மறைமொழியினை - கமோ 
குமாராய என்னும் மறைமொழியினைப் பிறர் செவியற் 


தூவி 


என்று 


ஆனால் 


நக்கீரர் காட்டும் முருகன் 

63 
படாதவாறு நாப் புடைபெயருமளவானே ஓதி , மணம் 
மிக்க மலர்களைத் 

வாழ்த்துக்கூறி நிற்கின்றனர் . 
ஃவ் அந்தணர் செயல்களுக்குப் பெரிதும் மகிழ்ந்து 
திருமுருகன் திருவேரகம் என்னும் ஊரிலே இருத்தலும் 
மரியன் என்று கூறி முடிக்கின்றார் நக்கீரர் . 

திருவேரகம் என்பதற்கு உரையாசிரியர் நச்சினார்க் 
வியர் மலை நாட்டகத் தொரு திருப்பதி என்று உரை 
யெழுதியுள்ளார் . சிலப்பதிகார அரும்பதவுரையாசிரியர் 
குன்றக்குரவை யில் வரும் ‘வெண்குன்றம் என்பதனுக்குச் 
* வாமிமலை என்று உரை கண்டுளதால் ‘ ஏரகம் என்பது 
மற்றொரு திருப்பதி 

அவர் 

கருதினாராதல் 
வேண்டும் . 

திருப்புகழ் தந்த வாக்கிற்கு 
அருணகிரியார் சோழ நாட்டிலுள்ள சுவாமிமலை என்னும் 
மூலமே ஏரகம் என்று கொண்டுள்ளார் . 

காவிரி யாற்றுக்கு ளேவரு வளமைச் 
சோழநன் னாட்டுக்கு ளேரக நகரிற் 

சீர்தரு மோட்சத்தை யேதரு குமரப்பெருமாளே 
என்றும் , 

யாவுமலை கொண்டுகைத்த காவிரி புறம்பு 

சுற்று மேரகம் அமர்ந்த பச்சை மயில்வீரா 
* பறும் அருணகிரியார் பாடியிருக்கும் திருப்புகழ்ப்பாக்கள் 
பாகம் என்னும் திருத்தலம் சுவாமிமலை என்னும் தலமே 
சர்பதனை வலியுறுத்தும் . சைவத்தைக் கற்றுத் துறை 
பொகிய இக்கால அறிஞர் சிலரும் இக்கருத்தையே ஒப்பு 
4 மனர் . 

ஆறெழுத் தடக்கிய அருமறைக் கேள்வி 
நாவியன் மருங்கின் நவிலப் பாடி 
விரையுறு நறுமலர் ஏந்திப் பெரிதுவந்து 

ரரகக்து உறைதலும் உரியன் --திருமுருகு : 186-189 
சறு கூறி முடிக்கின்றார் நக்கீரர் . 


64 

முருகன் காட்சி 
குன்றுதொ றாடலு நின்றதன் பண்பே 


ஏரகத் துறையும் சீரியனாம் முருகன் தன் சீர்த்தியினைச் 
சிறக்கக் கண்டோம் . இனிக் குன்று தொறும் ஆடிவரும் 
குமரவடிவேலனைக் காண்போம் . குன்றுதொறும் குமரன் 
உறைகின்றான் என்பது பழந்தமிழர் கொண்ட நம்பிக்கை , 
இது குறித்தே தொல்காப்பியனார் சேயோன் மேய 
மைவரை உலகமும் என்றார் . குறிஞ்சி நிலக் கோமானாகக் 
குமரனைக் கோலங்கண்ட நாடு இது . குன்றுகளில் எல்லாம் 
அவன் அருட்டிருப்பாதங்கள் பதிகின்றன என்பது பெரியோர் 
முடிபு . பதினெட்டாம் நூற்றாண்டின் மிகப் பெரும் புலவரும் 
கற்பனைக் களஞ்சியம் 

என்று 

போற்றப்பெறுபவரும் 
ஆகிய துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகளின் இளவல் 
கருணைப் பிரகாச சுவாமிகள் அருமையானதொரு 
கருத்தினைத் தம் சீகாளத்திப் புராணத்தில் வெளியிடு 
கின்றார் . கல் என்பதற்கு மலை என்ற பொருள் 
தமிழில் உள்ள தனை நாம் அறிவோம் . இதனை வைத்துக் 
கொண்டு ஓர் விழுமிய நயந்தோன்றும் வியத்தகு கருத்தினை 
வெளியிடுகின்றார் அவர் . முருகப் பெருமான் என் 
மனத்தை 

விட்டு நீங்காமல் எஞ்ஞான்றும் நீக்கமற 
நிறைந்திருக்கும் காரணத்தை யான் கண்டு கொண்டேன் . 
அது என்ன வெனில் , முருகன் தன்மனமுவந்து வாழும் 
கற்களில் ( மலைகளில் ) என் நெஞ்சம் ஒரு கல்லே என்று 
மயங்கித் துணிந்து என் நெஞ்சக் கனகல்லில் 
வீற்றிருக்கின்றான் போலும் ! என்று பாடிப் பரவசப் 
படுகின்றார் . இதோ அவ் அழகிய திருப்பாடல் :: 

வளர்செழுங் குருதிச் சூட்டு வாரணம் வலனு யர்த்த 
ஒளிகெழு பரிதி வைவேல் ஒருபெருங் கருணை மூர்த்தி 
களிகெழு சிறந்து தான் வாழ் கற்களில் ஒருகல் என்றோ 
அளிய என் மனத்தினுள்ளும் அகன்றிலன் இருக்கும் 

மன்னோ 


கொலு 


நக்கீரர் காட்டும் முருகன் 


65 


. 


இச் சீரிய கருத்தினையே தமிழ்ப்பெரியார் திரு . வி . 
கலியாண சுந்தரனார் அவர்களும் “ முருகன் அல்லது 
அழகு என்னும் தம் அரிய நூலில் விளக்கமுறப் புலப் 
படுத்திக்காட்டியுள்ளார் . எங்கெங்கெல்லாம் அழகு கொலு 
ஈற்றிருக்கின்றதோ - களிநடம் புரிகின்றதோ , அங்கங்கெல் 
நாம் அழகுக் கடவுளாம் அணி முருகன் நெஞ்சமர்ந்து 
உறைகின்றான் . கண்ணைக் கொள்ளை 

கொள்ளும் 
4 .வினார் அழகு துலங்கும் இடம் மலையிடங்களே . தமிழ் 
நாட்டின் மலைகளிலெல்லாம் 

குன்றுகளிலெல்லாம் 
கொலு வீற்றிருக்கின்றான் வேலாயுதம் தரித்த கோலா 
கலனாம் குன்றெறிந்த குமரப் பெருமான் . 


இனி நக்கீரர் பெருமான் கண்ட ஞாலப் புகழ் வெல்லும் 
காலக் குமரனின் சீலத் திருமுகப் பொலிவு காண்போம் . 
கந்தவேள் கோட்டத்தின் பூசாரியான 

படிமத்தான் 
வேலன் . பச்சிலைக் கொடியாலே , நறுநாற்றத்தையுடைய 
காயாம் சாதிக் காயுடன் , அழகினையுடைய தக்கோல 
மென்னும் காயுடனே கலந்து , காட்டு மல்லியுடன் வெண் 
டாளியையும் சேர்த்துக் கட்டின 

கண்ணியை யுடைய 
வனாகக் கோலம் புனைந்துள்ளான் . வாசனை வீசும் நல்ல 
( 1) ஞ்சாந்தினை மார்பு முழுவதும் பூசியுள்ளான் . அடுத்து 
மலைவாழும் குறவரோ வெனில் கொடிய தொழிலை 
// ய வன்மை 

பொருந்திய வில்லால் குறி இலக்குத் 
தப்பாமற் கொல்லும் அரியதிறல் பெற்றுள்ளனர் . நீண்ட 
மூங்கிலிலே யிருந்து நன்கு முற்றின தேனாற் செய்த கள் 
தளிவினைத் தாம் மட்டும் உண்ணாராய் , மலையிடத்துச் 
பறிய ஊரிலே வசிக்கும் சுற்றத்தவருடன் கூடி உண்டு மகிழ் 
வென்றார்கள் . பின்னர் அம்மகிழ்ச்சிக் களிப்பில் 
குறிஞ்சி நிலத்திற்குரிய தொண்டகமாகிய சிறுபறையினது 
காளத்திற்கு ஒப்பக் குரவையாடி மகிழ்கின்றார்கள் . 


அக் 


66 


- முருகன் காட்சி 


குரவைக் 


- இவ்வாறு கள்ளுண்டு களித்துக் குறவர் 
கூத்து நிகழ்த்தும் செய்தியினைப் பிற சங்க 

நூல்களும் 
நுவலா நிற்கின்றன . மலைபடு கடாத்துள் , 

அருங்குறும்பு எறிந்த கானவர் உவகை 
திருந்து வேல் அண்ணற்கு விருந்திறை சான்மென 
நறவுநாட் செய்த குறவர்தம் பெண்டிரோடு 
மான் றோய் சிறுபறை கறங்கக் கல்லென 
வான்றோய் மீமிசை அயருங் குரவை 

-மலைபடுகடாம் : 318-322 . 
என்று இக்குறவர் தம் குரவைக் கூத்துப் பேசப்படுகின்றது . 

குறியிறைக் குரம்பைக் குறவர் மாக்கள் 
வாங்கமைப் பழுகிய தேறன் மகிழ்ந்து 
வேங்கை முன்றிற் குரவை யயரும் 

-புறு நானூறு : 129 : 1.3 
என்று இதனையே புறநானூறு குறிப்பிடுகின்றது . 
பின்னர்ப் பெண்கள் 

புனைந்துள்ள கோலத்தினைக் 
குறிப்பிடுகின்றார் நக்கீரர் . தாமே மலராமல் விரல் 
அலைப்பாலே செயற்கையான முறையில் அலர்விக்கப் 
பெற்ற பூவாகலின் வேறுபடுகிற நறிய மணம் நிறைந்த 
வண்டுகள் மொய்க்கும் தலையிற் சூடும் குவளை 
யினையும் , இதழ் பறித்துக் கட்டின மாலையினையும் , 
சேர்த்த கூந்தலினையும் , இலையைத் 

இலையைத் தலையிலே சூடிய 
கஞ்சங் குல்லையினையும் , இலையையுடைய - நறியபூங் 
கொத்துக்களையும் செவ்விய அடிமரத்தினைக் கொண்ட , 
மராமரத்தின் வெள்ளிய கொத்துக்களின் நடுவே வைத்து , 
வண்டுகள் வந்து தங்கி ரீங்காரமிட்டுத் தேனையுண்ணும் 
படி தொடுக்கப் பெற்ற பெரிய குளிர்ந்த அழகு நிறைந்த 
தழையினையும் வடங்களையும் அணிந்து 

கொண்டே , 
இளமையும் சாயலும் ஒழுக்கமும் சான்ற மயில் போன்ற 
மகளிர் முருகப்பெருமானை முன்னுறச் சென்று வணங்கு 
கின்றனர் . 


மாலை 


கரர் காட்டும் முருகன் 


67 


சிவந்த நிறமுடைய முருகன் சிவந்த ஆடையை அணிந் 
வனாய்ச் சிவந்த அரையினையுடைய அசோகந்தளிரில் 
பசையுங் காது பொருந்தி , கச்சை கட்டிக் கழலையணிந்து 
வட்டு மாலையைச் சூடி , குழலை பூதிக் . கொம்பைக் 
றித்துச் சிறிய பல வாத்தியங்களிலிருந்து இசையை 
எழுப்பி , ஆட்டுக்கிடாயைப் 

பின்னிட்டு , மயில் மீது 
திரும்பியேறி , குற்ற மற்ற கோழிக் கொடியினைக் கொடி 
பாக உயர்த்தி , தான்வேண்டிய வடிவு கொள்ளுதலினால் 
மூவியாயிராமல் நெடியனாய் வளர்ந்து , தோளிலே 
தாடியை அணிந்து , நரம்புபோல் இசைமி மற்றும் பாடு 
மகளிருடன் இடையிலே இறுகக் கட்டிய 

ஆடையுடன் 
நிலத்தைப் பொருந்தி நின்ற- நறுமணமும் மென்மையும் 
நிறைந்த ஆடையினை உடுத்து மெல்லிய தோளினை 
புடைய பெண்மான் போலும் மகளிர் குரவைக் கூத்தினை 
நம்பி ஆடா நிற்க , தன்னுடைய முழவு போன்ற பெருமை 
யையுடைய கை பினாலே அவர்களின் மென்கரங்களைத் 
தழுவி எடுத்துக் கொண்டு , முதற்கை கொடுத்து மலைகள் 
தொறுஞ் சென்று மகிழ்ந்து விளையாடுதல் என்பது 
முருகனிடம் நீங்காது நிலை பெற்றிருக்கின்ற பண்பாகும் . 

இக்குரவைக் கூத்தினைச் சிலப்பதிகார உரையாசிரியர் 
அடியார்க்கு நல்லார் பின் வருமாறு கூறுவர் . 
குரவை என்பது கூறுங் காலைச் 
செய்தோர் செய்த காமமும் வென்றியும் 
எய்தக் கூறும் இயல்பிற் றாகும் 
pi , 
குரவை என்பது எழுவர் மங்கையர் 
செந்நிலை மண்டலக் கடகக் கைகோத்து 
அந்நிலைக் கொட்ப நின்றாட லாகும் 
றும் குறிப்பிட்டுள்ளார் . 

சூன்று தோறாடும் குமரக்கடவுளின் கோலப்புனை 
வத் திருமுருகாற்றுப்படையில் பின்வருமாறு நக்கீரர் 
யப்படுத்தியுள்ளார் : 


68 


முருகன் காட்சி 


செய்யன் சிவந்த ஆடையன் செவ்வரைச் 
செயலைத் தண்டளிர் துயல்வரும் காதினன் 
கச்சினன் கழலினன் செச்சைக் கண்ணியன் 
குழலன் கோட்டன் குறும்பல் லியத்தன் 
தகரன் மஞ்ஞையன் புகரில் சேவலங் 
கொடியன் நெடியன் 

--திருமுருகு : 206-211 
முருகாற்றுப் படுத்த உருகெழு வியன்நகர் 

குன்று தோறாடும் குமரனின் கோலத்தினைச் சென்ற 
பகுதியில் கண்டோம் . பழமுதிர் சோலையில் பாங்குடன் 
கொலுவீற்றிருக்கும் ஞானச் செல்வனை இனிக் 

காண் 
போம் . ‘ ஊ ரூர் கொண்ட சீர்கெழு விழவினனாக விளங்கு 
கின்றான் முருகன் . சிறிய தினை அரிசியைப் பூக்களோடு 
கலந்து பிரப்பரிசியாக வைத்து , ஆட்டின் மறியை அறுத்து , 
கோழிக் கொடி.யினை உயர்த்தி , ஆங்கு முருகன் நிற்பதாக 
நினைத்து நிறுத்தி , ஊர் தோறும் ஊர் தோறும் மேற் 
கொண்ட தலைமை பொருந்திய விழாவிலும் , 

பூவும் 
கொடியும் பிறவும் 

இன்றி , அன்பு நிறைந்தவர் தம் 
அன்புடைமையால் துதி செய்ய , விருப்பம் மிகுந்த தன் 
மனம் . பொருந்து தல் வந்த இடத்தினும் , வெறியாட்டாள 
னாகிய முருகன் கோயில் பூசாரியாகிய வேலன் 

தன் 
முன்னோர் இழைத்தவாறு இழைத்த வெறியாட்டுக் 
களத்திலும் , காட்டினும் , சோலையினும் அழகு பெற்ற 
ஆற்றிடைக் குறையிலும் , ஆற்றங்கரையின்கண்ணும் 
குளக்கரையின்கண்ணும் , முற்கூறப்பட்ட ஊர்கள் அன்றி , 
வேறாகிய பற்பல ஊர்களிலும் , நாற்சந்தியினும் , முச்சந்தி 
யினும் , ஐஞ்சந்தியினும் புதிய பூக்களோடு மலர்ந்துள்ள 
கடப்ப மரத்தின் கண்ணும் , ஊர் நடுவே ஊரார் அனை 
வரும் கூடும் இடமாகிய மன்றத்தின் கண்ணும் பல ஊர் 
களுக்குப் பொதுவாகிய ஊரம்பலங்களினும் , அருட்குறியாக 
நடப்பட்ட தறிநிற்கும் இடத்தின் கண்ணும் 

முருகப் 
பெருமான் நீக்கமற நிறைந்திருக்கின்றான் . மாட்சிமை 
யுடைய தலைமை சான்ற கோழிக் கொடியோடு பொருந்து 


கை 


மக்கீரர் காட்டும் முருகன் 

69 
மாறு இயற்றி , நெய்யையும் வெண்சிறு கடுகையும் அரைத்து 
அப்பி , ஓதும் மந்திரத்தை மறையாக ஓதி , கொழுவிய மலர் 
களைத் தூவி , தலைகுனிந்து , 

கூப்பி வணங்கி வழி 
பட்டுக் கலியுக வரதனாம் கந்தனின் அருளினை வேண்டி 
நிற்கின்றனர் அடியார்கள் . 
தொல்காப்பியம் புறத்திணை இயலில் , 

வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேலன் 
வெறியாட் டயர்ந்த காந்தளும் 

- தொல் : புறத்திணை இயல் : 5 
என்ற குறிப்பு வருகின்றது . அகப் பொருள் துறைகளுக்கும் 
வேலனின் வெறியாட்டுப் பொருந்தி வருகின்றது . 
சான்றாக , 

நெடுவேள் பேணத் தணிகுவள் இவளென 
முதுவாய்ப் பெண்டிர் அது வாய் கூறக் 
களன் நன் கிழைத்துக் கண்ணி சூட்டி 
வளநகர் சிலம்பப் பாடிப் பலிகொடுத்து 
உருவச் செந்தினை குருதியோடு தூஉய் 
முருகாற்றுப் படுத்த உருகெழு நடுநாள் 

அகநானூறு : 22 : 6.11 
என்ற அகநானூற்றுப் பாடற் பகுதியினைக் காண்க . 

அடியவர்கள் வேறு முறையாகவும் வணங்கி வழிபடு 
கூறார்கள் . தம்மில் வேறுபட்ட நிறத்தையுடைய இரண்டு 
ஆடைகளை உள்ளொன்றும் புறமொன்றுமாக , உடுத்து , 
செந்நிற நூலினைக் கையிலே காப்பாகக் கட்டி , வெண் 
( பொரிகளைத் தூவி , வலிமிக்கதும் பெரிய கால்களை 
புடையதும் ஆகிய கொழுத்த ஆட்டுக் கிடாயினை அறுத்து , 
அதன் செங்குருதியோடு கலந்த தூய 

தூய வெண்ணிறமான 
அரிசியினைச் சிறு பலியாகத் தந்து , பல தானிய வித்துக் 
களையுடைய கொள்கலங்களையும் வைத்து , அறுத்த சிறு 
பா மஞ்சட் குழம்போடு நறுமணமுள்ள சந்தனக் குழம்பைக் 
கலந்து தெளித்து , பெரிய குளிர்ந்த செவ்வலரியிலையை 
யும் , ஏனைய நறுமணம் வீசும் குளிர்ந்த மாலைகளையும் 


10 


முருகன் காட்சி 


தம்மில் இணை ஒத்து அறும்படியாகப் பொருந்த அறுத்து , 
அவ்வாறு அறுத்த இருமாலைகளை நான்கு பக்கங்களிலும் 
தொங்கும்படி கட்டி , செறிந்த மலைப்பக்கத் துள்ள நல்ல 
ஊர்களை- கோயில்களை வாழ்த்தி , நறுமணம் கமழும் 
தூபங்களைக் 

கொடுத்து , அந்த மலை நிலத்திற்குரிய 
குறிஞ்சிப் பண்ணைப் பாடி மலைவாழ் மக்கள் வணங்கி 
நிற்கின்றனர் . 


மலை உச்சியிலிருந்து இழுமெனும் ஓசையை இசை 
யென முழக்கிக் கொண்டு விழுகின்ற அருவி ஓசையோடு 
இனிய பல இசைக் கருவிகள் ஒலிக்க , சிவந்த நிறத்தினை 
யுடைய பல பூக்களையும் தூவி , அச்சம் தோன்றும்படி , 
குருதி அளைந்த சிவந்த தினையரிசியையும் பரப்பி , குறத்தி 
முருகனுக்கு உவப்பினைக் கூட்டும் இசைக் கருவிகளை 
முழங்கச் செய்து , தெய்வம் என்று மறுத்துக் கூறுபவர் 
அஞ்சும்படியாக அம் முருகப் பெருமான் அன்பர்களிடம் 
எழுந்தருளும்படி வழிப்படுத்தின அச்சம் பொருந்திய அத் 
திருக்கோயிலின் எதிரே , தெய்வமேறி ஆடும் வெறியாடு 
களம் ஆரவாரிக்கும்படி , வெறிப் பாடல்களுக்கு இயைந்த 
பாடல்களைப் பாடி , கொம்பு வாச்சியங்களை வாயில் 
வைத்து ஊதச் செய்து , 

செய்து , ஓசை மிக்க மணியை ஆட்டி 
ஒலிக்கச் செய்து , என்றும் புறங்கொடுத்து ஓடாத சிறந்த 
கொள்கையையுடைய அவனது 

பிணிமுகம் என்னும் 
பெயரையுடைய யானையை வாழ்த்தி , அன்பராயினார் 
தாம் நினைத்த வடிவத்தில் கண்டு தாம் விரும்பியவற்றை 
விரும்பிய வண்ணமே பெற்று நிற்குமாறு அவர் வழியில் 
வந்து பொருந்த முன் சொன்ன விழாவும் , வேலன் வெறி 
யாடு களமும் , காடும் . , 

காடும் . , காவும் , துருத்தியும் , ஆறும் , 
வைப்பும் , சதுக்கமும் , சந்தியும் , கடப்பும் , மன்றமும் 
பொதியிலும் , குறத்தி 

குறத்தி முருகாற்றுப் படுத்த கோயிலும் 
( நன்னகர் ) ஆகிய அவ்வவ்விடங்களிலே தன் ஊர்தியாகிய . 


கரர் காட்டும் முருகன் 


பன முகமாகிய.யானையின் மேல் - ஏறி வந்து அன்புப் 
படியில் அகப்பட்டு , காட்சி கொடுத்து உறைதற்கு உரிமைப் 
பட்டிருத்தலையும் யான் அறிந்தவாறே : உனக்குக் 
கறினேன் . முற்கூறிய அவ்வவ்விடங்களிலே ஆகட்டும் , 
பிறவிடங்களில் ஆகட்டும் , நீ குன்றம் எறிந்த குமரவேளை 
மற்படக் கண்டபொழுது , 

முகத்தானே விரும்ப 
வாயானே புகழ்ந்து வாழ்த்திக் கையைத் தலைமேலே 
எரித்துத் தொழுது வாழ்த்திப் 

பின்னர் 

அவனுடைய 
ருவடிகள் உன் தலையில் உறும்படி வணங்கி அவனை 
வாழ்த்துவாயாக என்று வழிப்படுத்துகின்றார் நக்கீரர் 
பெருமான் . 

முருகன் உறையும் இடங்களாக நக்கீரர் காட்டும் 
படங்கள் 

பின்வருவனவாம் . அழகொளிரும் டங்களி 
லெல்லாம் அவன் உறைகின்றான் என்பது இதனால் நன்கு 
புலனாகின்றது . 

வேலவன் தைஇய வெறியயர் களனும் 
காடும் காவும் கவின்பெறு துருத்தியும் 
யாறுங் குளனும் வேறுபல் வைப்பும் 
சதுக்கமும் சந்தியும் புதுப்பூங் கடம்பும் 
மன்றமும் பொதியிலும் கந்துடை நிலையிலும் 

- திருமுருகு : 22-26 
இறுதியில் முருகனை வணங்க வேண்டும் முறையினைக் 
* மிமுடிக்கின்றார் நக்கீரர் . 

முருகாற்றுப் படுத்த உருகெழு வியன்நகர் 
ஆகெளஞ் சிலம்பப் பாடிப் பலவுடன் 
கோடுவாய் வைத்துக் கொடுமணி இயக்கி 
டாப் பூட்கைப் பிணிமுகம் வாழ்த்தி 
வேண்டுநர் வேண்டியாங் கெய்தினர் வழிபட 
ஆண்டாண் டுறைதலும் அறிந்த வாறே . 

-திருமுருகு : 244-249 * 
அஞ்சல் ஓம்புமதி அறிவன் நின்வரவு 
‘ காடும் காவும் 

கவின் பெறு 

துருத்தியும் , யாறும் 
இன்னும் வேறுபல் வைப்பும் , சதுக்கமும் சந்தியும் 
புதுப்பூங் கடம்பும் மன்றமும் பொதியிலும் கந்துடை 


12 


முருகன் காட்சி 


நிலையிலும் , முருகாற்றுப்படுத்த உரு கெழு வியன் 
நகரினும் , முருகன் 

உறைகின்ற - எழுந்தருளியுள்ள 
இடங்களிலே யன்றியும் , பிற இடங்களிலும் ஒருமுகப் 
பட்ட மனத்திலே தாமே 

அமைத்துக்கொண்ட திருக் 
கோலத்திற்கு ஏற்ப , அப்பெருமானைக் கண்ட பொழுது , 
முகத்தானே விரும்பி நோக்கி , வாயானே வாழ்த்தி 
வணங்கி , கையைத் தலைமேலே குவித்துப் புகழ்ந்து , அப் 
பெருமான் தன் திருவடிகளில் 

தலை 

பொருந்தும்படி 
வீழ்ந்து கும்பிட்டு வணங்குதல் வேண்டும் என்று குறிப்பிடு 
கின்றார் நக்கீரர் பெருமான் . இவ்வாறு இறைவழிபாடு 
செய்யும் முறையினைத் தொண்டர் சீர்பரவ வல்ல 
சேக்கிழார் பெருமான் திருவாக்கானும் அறியலாம் . 
கையுந் தலைமிசை புனையஞ் சலியன 

கண்ணும் பொழிமழை யொழியாதே 
பெய்யுந் தகையன கரணங் களுமுடன் 

உருகும் பரிவின பேறெய்தும் 
மெய்யுந் தரைமிசை விழுமுன் பெழுதரும் 

மின் தாழ் சடையொடு நின்றாடும் 
ஐயன் திருநடம் எதிர்கும் பிடுமவர் 
ஆர்வம் பெருகுதல் அளவின்றால் . 

- பெரியபுராணம் : திருநாவுக்கரசர் : 167 . 
அரும்பெறல் மரபின் பெரும்பெயர் முருகன் 

இனி , நக்கீரர் பெருமான் முருகனின் அருளினையும் 
தெறலினையும் வீரத்தினையும் வெற்றியினையும் பலபடப் 
புகழ்ந்து புசுழ்மாலை சார்த்திப் பாராட்டுகின்றார் . “ ஓங்கி 
உயர்ந்த 

பெரிய இமயமலையின் உச்சியில் சரவணம் 
என்னும் தருப்பைப்புல் வளர்ந்துள்ளதால் நீல நிறம் 
கொண்டு காட்சியளிக்கும் சுனையில் சரவணப்பூம் பொய் 
கையில் , ஆகாயம் , காற்று , தீ , நீர் , நிலன் என்னும் ஐந்து 
பூதங்களில் 

ஒன்றாகிய நெருப்புக் கடவுள் முக்கண்ண 
னுடைய நெற்றிக் கண் ணாகிய அனற் கண்ணிலே 


கரர் காட்டும் முருகன் 


13 


தோன்றிய ஆறு அனற் பொறியினைத் தன் அகங்கையில் 
சற்றுச் சென்று 

சேர்க்க , 

அருந்ததி யொழிந்த ஆறு 
இருடி (KS ) பத்தினியரும் அந்த ஆறு பொறிகளிலிருந்தும் 
தொன் றிய ஆறு குழந்தைகளையும் தாமே பெற்ற தாயா 
சாகக் கருதிப் பேணி வளர்க்க , ஆறு வடிவு பொருந்திய 
செல்வனே ! கல்லால மரத்தின் 

கீழே 

இருடிகளுக்கு 
நானோபதேசம் செய்த சிவபெருமானின் செல்வனே ! 
சலைகளில் மிக உயர்ந்ததனால் மாண்பு பெற்ற மலை 
பரையன் மகள் உமாதேவியின் மகனே ! உன் அன்பர்க்கும் 
அடியார்க்கும் தீங்கிழைக்க நினைக்கும் பகைவர்க்குக் 
கூற்றுவனே ! வெற்றி குறித்து வெல்லும் போரினைச் 
செய்யும் துர்க்கையின் மைந்தனே ! 

பூண்கள் 

அணிந்த 
W லைமையினையுடைய காடுகிழாளுடைய மகனே ! தேவர் 
என வணங்குகின்ற விற்படைத் தலைவனே ! இன்பத்திற்குரிய 
படப்ப 

மாலையை யணிந்த மார்பை யுடையோனே ! 
பல்லா வகை நூல்களையும் முற்ற உணர்ந்த புலவனே ! 
போர்த் தொழிலில் தான் ஒருவனாக நின்று மேம்பட்டுப் 

வெற்றியினைக் கொள்ளுவோனே ! அந்தணர் 
Day க்குப் பொருட் செல்வமாய் இருப்போனே ! அறிவு 
சான்ற பெரியோர்கள் புகழ்ந்து சொல்லும் சொற்களின் 
பொருள் தொகுதியாய் இருப்பவனே ! தெய்வயானையாரும் 
வவிநாச்சியாரும் ஆன மகளிர்க்குக் கணவனே ! வலிமை 
மிக்க வீரர்க்கு அரியேறு போன்றவனே ! வேல் ஏந்தின 
பெருமை பொருந்திய கையால் பெற்ற வெற்றியால் 
அமைந்த பெரும் வீரச் செல்வமுடையவனே ! கிரவுஞ்சம் 
என்னும் மலையைப் பிளந்த , குறைவற்ற வெற்றியை 
புடைய , வானத்தை அளாவும் உயர்ந்த மலைகளையுடைய 
மிஞ்சி நிலத்திற்கு உரிமை பூண்டவனே ! பலரும் புகழ்ந்து 
சொல்லும் நல்ல சொற்களையுடைய கவிப்புலவர்க்கு . 
அரியேறு போன்றவனே ! பெறுவதற்கு அரிய முறைமை 
பனையுடைய 

பெரிய பொருளாகிய வீட்டையுடைய 
சமுகனே ! 

வீட்டுப் பேற்றைப் பெறவேண்டும் 


என்று 


-74 


முருகன் காட்சி 


விரும்பி வந்தார்க்கு அதனைக் கைகூட்டி நுகர்விக்கும் 
புகழினையுடைய பேரருளாளனே ! பிறரால் துன்பமுற்று 
வந்தோர்க்கு அருள் புரியும் பொற் பூண்களை அணிந்த 
மார்பினையுடைய சேயோனே ! மிக நெருங்கி வந்து எதிர் 
நின்று போர் செய்தவருடைய போரை வென்று முடித்த 
நின் மார்பிடத்தே , இரந்து வந்தோரைத் தழுவித் தாங்கிக் 
கொள்ளும் , கண்டார்க்கு அச்சம் தரும் நெடிய வடிய 
வடிவத்தையுடைய வேளே ! வானோரும் அந்தணரும் 
ஆகிய உயர்ந்தோரால் ஓதி ஏத்தப் பெறுகின்ற பெரிய 
மறைமொழியாகிய திருப்பெயரையுடைய இறைவனே ! 
சூரபன்மா வின் குலத்தை இல்லையாகும்படி செய்த தோள் 
வலிமையுடைமையாலே 

எப்போரிலும் மிக்கு ஒப்பற்ற 
வனாய் விளங்குபவனே ! தலைவனே ! என்று இவ்வாறு 
பலவாக யான் அறிந்து உனக்குக் கூறிய அளவானே புகழ்ந்து 
அமையாது மேலும் மேலும் புகழ்ந்து , உன்னுடைய 
தன்மைகளையெல்லாம் அளவிட்டு அறிதல் நிலைபெற்ற 
உயிர்களுக்கு அருமையாதலின் , உன்னுடைய திருவடியைக் 
காணவேண்டுமென்று நினைத்து வந்தேன் . உன்னோடு 
-ஒப்பார் இயலாத மெய்யுணர்வை உடையவனே ! என்று 
கூறி , நீ கருதிய வீட்டுப் பேற்றினை விண்ணப்பம் செய் 
வதற்கு முன்பே , கருதியதை உணர்ந்து கொண்டு , அம் 
பொழுதே வேறு வேறாகிய பல வடிவினையுடைய இனிய 
பலராகிய பணியாளர் , விழாவெடுத்த களத்தின் கண் 
பெருமை பெறத் தோன்று தல்போல் தோன்றி , “ இந்த 
இரவலன் ( யாசகன் ) இரக்கம் காட்டி அருளுவதற்கு 
உரியவனே ! பெருமானே ! அறிவு முதிர்ந்த வாய்மையினை 
யுடைய இந்த இரவலன் உன்னுடைய வளவிய புகழினை 
விரும்பி வந்துளான் . இனியனவும் உறுதி பயப்பனவும் ஆன 
மிகமிகப் பலவான புகழுரைகளை ஏத்திப் 

புகழ்ந்து 
கொண்டே வந்துளான் என முருகக் கடவுள் திருமுன் 
-கூறி நிற்கிறார்கள் . 


நக்கீரர் காட்டும் முருகன் 


15 


தன் 


முருகன் அருள் சுரந்து பரிசில் அளிக்கும் மாண்பு 
" அது பொழுது முருகப் பெருமான் தனது தெய்வத் 

மை அமைந்த தன் வலிமை விளங்கும் வடிவினையும் , 
கானைத் தீண்டும் வளர்ச்சியினையும் உடையவனாய் 
பாக்கு முன்வந்து தோன்றித் தன் தெய்வத் தன்மையை 
- வர்த்தி , அத் தோற்றத்தைக் கண்டு நீ அஞ்சக் கூடும் 
ஆசியால் , அச்சத்தையும் வருத்தத்தையும் விளைவிக்கக் 
* ய அந்த உயர்ந்தோங்கி நிற்றலாகிய வடிவத்தை 
* ah ளடக்கிக் கொண்டு , முன்புண்டாகிய தனது மணம் 
சுகின்ற தெய்வத் தன்மை பொருந்திய , காண்பதற்குக் 
அகச்சியான இளமைத் தன்மை கூடி நீ அழகிய 
படிவத்தைக் காட்டி அஞ்சுதலைத் தவிர்ப்பாயாக ! வீடு 
An நினைத்து வந்த வரவினை நான் நன்கு அறிவேன் 
என்று உன்மேல் 

அன்புடைமையை உணர்த்தும் 
நலமொழிகளைப் பலவாகக் கூறி அருளிச் 

செய்து , 
கல் இன்றி இருண்ட நிறத்தையுடைய கடல் சூழ்ந்த 
கோயில் ஒப்பற்றவன் நீயேயாகத் தோன்றும்படி , எல்லா 
சறினும் சிறந்த , பெறுதற்கரிய பரிசிலாகிய 
பேற்றினை நீ அடைய அருளுவான் . ” 

இவ்வாறு நக்கீரர் பெருமான் நெஞ்சுவந்து நெகிழ்ந்து 
ாருகப்பெருமானைப் போற்றிப் பரவிய 

பரவிய புகழ் மொழி 
சயைக் காண்க . அவற்றை மனத்தில் கொள்ளின் மாறாத 
w றி என்றும் உறுதி . இது பெரியார் பலர் வாழ்வில் 
வா கூடாகக் கண்ட உண்மையாகும் . 
நெடும் பெருஞ் சிமையத்து நீலப் பைஞ்சுனை 
ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப 
அறுவர் பயந்த ஆறமர் செல்வ 
ஆல்கெழு கடவுட் புதல்வ மால்வரை 
மலைமகள் மகனே மாற்றோர் கூற்றே 
வெற்றி வெல் போர்க் கொற்றவை சிறுவ 
இழையணி சிறப்பிற் பழையோள் குழவி 


76 


முருகன் காட்சி 


வானோர் வணங்குவில் தானைத் தலைவ 
மாலை மார்ப நூலறி புலவ 
செருவில் ஒருவ பொருவிறல் மள்ள 
அந்தணர் வெறுக்கை அறிந்தோர் சொன்மலை 
மங்கையர் கணவ மைந்தர் ஏறே 
வேல்கெழு தடக்கைச் சால்பெருஞ் செல்வ 
குன்றங் கொன்ற குன்றாக் கொற்றத்து 
விண்பொரு நெடுவரைக் குறிஞ்சிக் கிழவ 
பலர்புகழ் நன்மொழிப் புலவர் ஏறே 
அரும்பெறன் மரபிற் பெரும்பெயர் முருக 
நசையுநர்க் கார்த்தும் இசைபே ராள 
அலந்தோர்க்கு அளிக்கும் பொலம்பூண் சேஎய் 
மண்டமர் கடந்தநின் வென்றாடு அகலத்துப் 
பரிசிலர்த் தாங்கும் உருகெழு நெடுவேள் 
பெரியோர் ஏத்தும் பெரும்பெயர் இயவுள் 
சூர்மருங்கு அறுத்த மொய்ம்பின் மதவலி 
போர்மிகு பொருந குரிசில் எனப்பல 
யானறி அளவையின் ஏத்தி ஆனாது 
நின்னறிந் தறிதல் மன்னுயிர்க் கருமையின் 
நின்னடி உள்ளி வந்தனன் நின்னொடு 
புரையுநர் இல்லாப் புலமை யோயெனக் 
குறித்தது மொழியா அளவை பிற் குறித்துடன் 
வேறுபல் உருவிற் குறும்பல் கூளியர் 
சாறயர் களத்து வீறுபெறத் தோன்றி 
அளியன் தானே முதுவாய் இரவலன் 
வந்தோன் பெருமநின் வண்புகழ் நயந்தென 
இனியவும் நல்லவும் நனிபல வேத்தித் 
தெய்வஞ் சான்ற திறல் விளங் குருவின் 
வான்தோய் நிவப்பின் தான்வந் தெய்தி 
அணங்குசால் உயர்நிலை தழீ இப் பண்டைத்தன் 
மணங்கமழ் தெய்வத்து இள நலங் காட்டி 
அஞ்சல் ஓம்புமதி அறிவன் நின் வரவென 
அன்புடை நன் மொழி அளைஇ விளிவின்று 
இருள் நிற முந்நீர் வளை இய உலகத்து 


பரர் காட்டும் முருகன் 


77 


ஒரு நீ யாகித் தோன்ற விழுமிய 
பெறலரும் பரிசில் நல்குமதி 


- திருமுருகு : 253-295 


பழுமென இழிதரும் அருவி 
பழந்தமிழ் மக்கள் இயற்கையோடு இயைந்த இன்ப 
வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் . இயற்கையின் 

இயற்கையின் இனிய 
யினை ஆரத் துய்த்தவர்கள் . இயற்கை 

இயற்கை அவர் 
1 , இணையற்ற தாயாய்த் தந்தையாய் மகவாய் 
பெங் அருள் சுரந்தூட்டியது . இத்தகைய இயற்கை 
இனிய 

அழகிய திருவோலக்கப் பொலிவிலே 
தொய்ந்து ஈடுபட்டவர் நம் சங்கத் தமிழ்ப்புலவர் நக்கீரர் 
* மயான் ஆவர் . எனவே 

திருமுருகாற்றுப்படையின் 
MAL பகுதியிலே நம் மனத்தையெல்லாம் கொள்ளை 
கொரும் வண்ணம் மலையருவியின் மாண்பினையும் அழ 
மயும் சிறக்க வடித்துக் காட்டுகின்றார் . புலவர் 

புலவர் நெஞ் 
how ஈர்த்துத் தன்வயப்படுத்தும் அவ்வினிய அழகிய 

பாடலின் தொடக்கத்தில் காணப் பெற்ற 
பலா புகழ் ஞாயிற்றின் கோல ஒப்பனையைப் போலவே 
பொருட் பொருத்தமுற இயைந்து காணப்பெறுகின்றது . 

வேறுபட்ட பலவாகிய துகில்களைப் போல அசைந்து , 
அலைச் சுமந்துகொண்டு , பெரிய சந்தனமரத்தைத் 
Smal , 

சிறு மூங்கிலினது பூவையுடைய அசைகின்ற 
கோமா தனிப்ப , வேரைப் பிளந்து வேகமாக ஓடிவரு 

மலையருவி . தேவருலகத்தைத் தீண்டுகின்எற 
உரிய 

மலையிடத்தே சூரியமண்டலத்தைப் போல் 

வைக்கப்பட்ட தண்ணியவாய் மணக்கின்ற 
தி , தேன்கூடு சிதையும்படியும் , நன்றாகிய பல ஈரப் 
பலா அடைய முற்றிய சுளை தன்னிடத்தே கலக்கவும் , 
நாச்சியில் உண்டான சுர புன்னையின் நறிய மலர் 
காலம் , 

கருங்குரங்கோடே கரிய முகத்தையுடைய 
தன் முசுக்களும் நடுங்கவும் , புள்ளியுள்ள பெரிய நெற்றி 
v டய பெரிய பெண்யானை குளிரும்படி அலையை 


மு .5 


78 


முருகன் காட்சி 


வீசியடித்துக் கொண்டு வருகின்றது அழகுசால் அருவி , 
பெரிய யானையினுடைய முத்தையுடைய வாய் தந்தங் 
களை உள்ளடக்கி , நல்ல பொன்னும் மணியும் என்பன 
வற்றின் நிறம் விளங்கா நிற்கத் 

தாவிப் 

பொன்னைக் 
கொழித்து , வாழையினது இளநீரையுடைய சிறந்த 
குலை உதிரவும் அவ்விரண்டினையும் தாக்கி , மிளகுக் 
கொடியின் கரிய கொத்துக்கள் சாயவும் , புள்ளியை 
யுடைய முதுகினையும் மடப்பத்தையுடைய நடை 
யுனையினையுமுடைய 

மயில் பலவற்றுடனே 

கோழி 
யினுடைய வலிவுள்ள பெண்கோழி 

அஞ்சி 

நிலை 
கெடவும் , ஆண்பன்றியுடனே , வெளிற்றினையுடைய 
கரிய பனையின் புல்லிய செறும்பை யொத்த கரிய 
நிறத்தையுடைத்தாகிய மயிரினையுடைய உடம்பினையும் 
வளைந்த அடியினையும் உடைய கரடி பெரிய பனையின் 
பிளவுகளிலுள்ள முழைஞ்சுகளிலே நெருங்கிச் சேரவும் , 
கரிய கொம்பினையுடைய காட்டுப் பசுக்களின் சிறந்த 
ஏறுகள் முழங்கும்படியும் , மிகவுயர்ந்த மலையுச்சியி 
லிருந்து இழும் என்னும் ஓசையுண்டாகும்படி குதிக் 
அருவியையுடைய பழமுற்றின 

சோலைகளை 
யுடைய மலைக்கு உரிமையுடையவனாகிய முருகக் கடவுள் , 
தெய்வஞ் சான்ற திறல் விளங்கு உருவோடு , வான்தோய் 
நிவப்பில் தான்வந்து எய்தி , பண்டைத் தன் மணங்கமழ் 
தெய்வத்தின் இளநலங்காட்டி அஞ்சல் ஓம்புமதி அறிவன் 
நின் வரவு என அன்புடை நன்மொழி கூறிப் பெறலரும் 
பரிசில் நல்குவான் : 

.... பலவுடன் 
வேறுபல் துகிலின் நுடங்கி யகில்சுமந்து 
ஆர முழுமுத லுருட்டி வேரல் 
பூவுடை யலங்குசினை புலம்ப வேர்கீண்டு 
விண்பொரு நெடுவரைப் பரிதியிற் றொடுத்த 
தண்கமழ் அலரிறால் சிதைய நன்பல 
ஆசினி முதுசுளை கலாவ மீமிசை 


கின்ற 


ககரர் காட்டும் முருகன் 


79 


நாக நறுமலர் உதிர ஊகமொடு 
மாமுக முசுக்கலை பனிப்பப் பூநுதல் 
இரும்பிடி குளிர்ப்ப வீசிப் பெருங்களிற்று 
முத்துடை வான்கோடு தழீஇத் தத்துற்று 
நன்பொன் மணிநிறம் கிளரப் பொன்கொழியா 
வாழை முழுமுதல் துமியத் தாழை 
இளநீர் விழுக்குலை உதிரத் தாக்கிக் 
கறிக்கொடிக் கருந்துணர் சாயப் பொறிப்புற 
மடநடை மஞ்ஞை பலவுடன் வெரீஇக் 
கோழி வயப்பெடை யிரியக் கேழலொடு 
இரும்பனை வெளிற்றின் புன் சாய் அன்ன 
குரூஉமயிர் யாக்கைக் குடாவடி யுளியம் 
பெருங்கல் விடரளைச் செறியக் கருங்கோட்டு 
ஆமா நல்லேறு சிலைப்பச் சேண்நின்று 
ழுமென இழிதரும் அருவிப் 
பழமுதிர் சோலை மலைகிழ வோனே . 

--- திருமுருகு : 293-317 
முடிவுரை 

இலக்கிய நயமும் பக்தி நயமும் கெழுமியமைந்த 
பாடல்கள் பத்து , பத்துப்பாட்டும் சேர்ந்துள்ள பழைய 
பட்டுப் பிரதிகளில் காணப்பெறாமல் , திருமுருகாற்றுப் 
படை . மட்டுமுள்ள புதிய ஏட்டுப் பிரதிகளிலும் அச்சுப் 
பதிகளிலும் காணப்படுகின்றன . இப்பாடல்கள் அனைத் 
தும் பிற்காலப் புலவர்கள் , திருமுருகாற்றுப்படையில் 
Dாந் தோய்ந்து ஈடுபட்டதன் பயனாகப் 

பிறந்த 
லைப் பாடல்கள் எனலாம் . இவற்றில் சில பாடல்கள் 
சன்று பயின்று வழங்கப் பெறுகின்றன . இவையனைத்தும் 
பேரால் இயற்றப் பெற்றவை அல்ல என்பதே பொருந் 
யே முடிவாகும் . முதற் பாடல் வருமாறு : 
குன்ற மெறிந்தாய் குறைகடலிற் சூர்தடிந்தாய் 
புன்றலைய பூதப்பொரு படையாய் என்றும் 
இளையா யழகியா யே றூர்ந்தா னேறே 
உளையா யென்னுள்ளத் துறை , 


80 


முருகன் காட்சி 


திருவாலவாயுடையார் திருவிளையாடற் புராண 
ஆசிரியர் காலத்தில் 

இந்த 

வெண்பா வழக்கியிருந் 
திருக்கவேண்டும் . ஏனெனில் அந்நூலில் , 


உயர்வுற வுலக முவப்பவென் றெடுத்தாங் 

கொண்டமிழ்த் தண்டல முவப்ப 
வியனுற வுரைப்பக் கேட்டலு மடைந்து 

வெற்பகந் திறக்கவேல் விட்டு 
நயனொடு மெடுத்து வினைகடீர்த் தருளு 

நன்சுனை காட்டி நீ ராட்டி 
அயிலுடை நம்மைக் கிழவனென் றனையென் 

றாலயத் தடைந்தனன் காண் . 
இனிதொர்கவி குன்றமெறிந் தாயெனப்பி னென்று மிளை 

யாயழகி யாயென் னுங்கான் 
மனமகிழ்ந்தீ தியார் பகர்வா ரவர்க்கு வேண்டும் 

வரங்கொடுப்போ மதுரையிற்போ கென்னப் போந்து 
கனமலிசங் கத்துரைப்பக் கேட்டி யாருங் 
களிகூர்ந்தார் தமிழ்முருக னருளை வாழ்த்தி 
--திருவாலவாயுடையார் திருவிளையாடற் : 

44 : 27 , 28 


என்னும் வரலாற்றை நோக்குங்கால் இக்கருத்து வலியுறு 


கின்றது . 


உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிலேன் 
பின்னை ஒருவரையான் பின் செல்லேன் - பன்னிருகைக் 
கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் 
வேலப்பா செந்திவாழ்வே . 
அஞ்சு முகந்தோன்றின் ஆறுமுகந்தோன்றும் 
வெஞ்சமரில் அஞ்சலென வேல்தோன்றும் - நெஞ்சில் 
ஒருகால் நினைக்கின் இருகாலுந் தோன்றும் 
முருகா என் றோதுவார் முன் . 


நக்கீரர் காட்டும் முருகன் 

81 
முருகனே செந்தி முதல்வனே மாயோன் 
மருகனே ஈசன் மகனே -- ஒருகைமுருகன் 
தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் 
நம்பியே கைதொழுவேன் நான் . 
காக்கக் கடவியநீ காவா திருந்தக்கால் 
ஆர்க்குப் பரமாம் அறுமுகவா - பூக்கும் 
கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல 
இடங்கான் இரங்காய் இனி . 

இங்குக் காட்டப் பெற்ற இப்பாடல்கள் நாள்தோறும் 
திருமுருகாற்றுப்படையினை ஓதுவார் இறுதியில் தவறாது 
பாடி வணங்கும் பக்திப் பாடல்களாகும் . 

திருமுருகாற்றுப்படையினை நாள்தோறும் பாராயணம் 
செய்வார் பெறும் பயன்களைப் பின்வரும் இருபாடல்களும் 
குறிக்கும் : 

பரங்குன்றிற் பன்னிருகைக் கோமான்றன் பாதம் 
கரங்கூப்பிக் கண்குளிரக் கண்டு --சுருங்காமல் 
ஆசையால் நெஞ்சே அணிமுருகாற்றுப்படையைப் 
பூசையாக் கொண்டே புகல் . 
நக்கீரர் தாமுரைத்த நன்முருகாற்றுப்படையைத் 
தற்கோல நாடோறுஞ் சாற்றினால் - முற்கோல 
மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளித் 
தானினைத்த எல்லாந் தரும் . 

‘ கற்பனைக் களஞ்சியம் எனப் போற்றப் பெறும் 
துறைமங்கலம் சிவப்பிரகாச சுவாமிகள் சீகாளத்திப் 
புராணத்தில் திருமுருகாற்றுப்படையைப் பின்வருமாறு 
பாராட்டுகின்றார் : 

இன்னன நினைந்து கீர னிலங்கிலை கொடுவேற் செம்மல் 
பன்னிரு செவியு மாரப் பருகமு தாகி யோதின் 
உன்னிய வுன்னி யாங்கிங் குதவுவ தாகிப் பாவுண் 
முன்னுற வந்து நிற்கு முருகாற்றுப் படைமொ ழிந்தான் . 

- சீகாளத்திப் புராணம் : நக்கீரர் : 115 


82 


முருகன் காட்சி 


திருமுருகாற்றுப்படையை நியமமாக 

வரும் 
பெரியோர்கள் கீழ்க்காணும் இக்கட்டளைக் கலித்துறை 
யினையும் ஓதிவருகின்றனர் : 

ஒருமுரு காவென்றன் உள்ளங் குளிர உவந்துடனே 
வருமுரு காவென்று வாய்வெரு வாநிற்பக் கையிங் ஙனே 
தருமுரு காவென்று தான் புலம் பாநிற்பத் தையன் முன்னே 
திருமுரு காற்றுப் படையுட னேவருஞ் சேவகனே . 

" வெளுத்ததெல்லாம் பாலல்ல ; ஆனால் நம்பிக்கையின் 
அடித்தளத்தில் தான் வாழ்க்கையின் உயிர் நாடி உள்ளது . 
திருமுருகாற்றுப்படையினை நாள்தோறும் நல்ல நெஞ் 
சுடனே ஓதி வருவார்க்கு எண்ணிய பொருள் எளிதில் 
கைகூடும் என்பர் பெரியோர் . அம்முறையில் நாமும் நக்கீரர் 
உரைத்த நல் முருகாற்றுப்படையை நாள்தோறும் ஓதி 
செவ்வேளின் அருள் பெற்று நற்பயனை எய்துவோமாக ! 


4 . 


பரிபாடற் புலவர்கள் காட்டும் முருகன் 


கடைச் சங்கப் புலவர்கள் இயற்றிய எட்டுத்தொகை 
M களுள் ஒன்று பரிபாடலாகும் . எட்டுத்தொகை நூல்கள் 
அடியளவானும் 

பொருளானும் பாவானும் பெயரிடப் 
பட்டிருக்கின்றன . அவ்வகையில் 

அடியளவாற் பெயர் 
பெம்மன குறுந்தொகை ஐங்குறுநூறு முதலாயின என்றும் , 
பொருளாற் பெயர் பெற்றன அகநானூறு புறநானூறு 
சான்றும் , பாவகையான் பெயர் பெற்றது பரிபாடல் என்றும் 
கூறப்படும் . பரிபாடல் என்னும் ஒருவகைப் பாவினால் 
Abால் இயன்ற தாலின் பரிபாடல் என இந்நூல் வழங்கப் 
படுகின்றது . எழுபது 

பரிபாடல்கள் இருந்தனவாக 
றையனார் அகப் பொருளுரை குறிக்கின்றது . 
இன்று நமக்கு முழுமையாகக் கிடைக்கும் பரிபாடலின் 
தாகை இருபத்திரண்டு ஆகும் . இவ்விருபத்திரண்டு 
பாடல்களுக்குள்ளும் செவ்வேளாம் முருகனுக்குரிய பாடல் 
கடைஎட்டாம் . 


ஆனால் 


பரிபாடலின் ஒவ்வொரு பாடலின் பின்னர் , பாடினார் 
பெயர் , பண்ணின் பெயர் , இசைவகுத்தார் பெயர் முதலிய 
விவரங்கள் தரப்பட்டுள்ளன . எனவே இயற்றமிழோடு 
சிலாது இசைத்தமிழையும் தழுவிப் பரிபாடற் பாடல்கள் 
அமைந்துள்ள சிறப்பினை நன்குணரலாம் . இசைப் 
பாவகையில் பரிபாடல் செந்துறையைச் சார்ந்ததாக 
அறிகிறோம் . 

பாயிரும் பனிக்கடல் என்ற பாடலைப் பாடிய புலவர் 
கடுவன் இளவெயினனார் ஆவர் . மண்மிசை யவிழ் துழாய் 
P ன் பாடல் ஆசிரியர் நல்லந்துவனார் பாடிய தாகும் . 
கன்மம் பூதனார் என்னும் புலவர் , இருநிலந்துளங்காமை 


84 


முருகன் காட்சி 


எனத் தொடங்கும் பாடலையும் , போரெதிர்தேற்றார் எனத் 
தொடங்கும் பாடலையும் பாடியவர் ஆவர் . கார்மலி கதழ் 
பெயல் என்ற 

பாடலைக் கேசவனார் பாடியுள்ளார் , 
நல்லழுசியார் தேம்படு மலர்குழை என்னும் பாடலைப் 
பாடியவர் ஆவர் . நப்பண்ணனார் நிலவரையழுவத்தான் 
எனத் தொடங்கும் பாடலையும் , நல்லச்சுதனார் 
ஊர்ந்ததை எனத் தொடங்கும் பாடலையும் பாடி 
யுள்ளனர் . ஆக ஏழு புலவர்கள் பாடிய இவ்வெட்டுப் பாடல் 
களும் செவ்வேளைப் பற்றியனவாகும் . இப்பாடல்கள் 
செவ்வேள் விரும்பியுறையும் திருப்பரங் குன்றத்தைப் 
பற்றியும் சிறப்பாகக் குறிக்கின்றன . முருகன் செந்நிறம் 
கொண்டவன் . எனவே செவ்வேள் என்றும் சேயோன் 
என்றும் வழங்கப்படுகின்றான் . அடுத்து , வேள் என்ற சொல் 
விருப்பத்தைச் செய்கின்றவன் . அல்லது விருப்பத்தைக் 
கொடுக்கின்றவன் இருவகையிலும் பொருள் தரும் , 
சங்க இலக்கியங்களில் முருகன் செவ்வேள் என்றும் , விறல் 
வேள் என்றும் வெல்வேள் என்றும் , நெடுவேள் என்றும் , 
செய்யோன் என்றும் பல பெயர்களால் அழைக்கப்படு 
கின்றான் . 

செவ்வேள் என்ற சொல் வழக்கு முருகனைக் குறிக்கும் 
என்பதனை , 


என 


மூவிரு கயந்தலை முந் நான்கு முழவுத்தோள் 
ஞாயிற்றேர் நிறத்தகை நளினத்துப் பிறவியை 
காஅய் கடவுள் சேஎய் செவ்வேள் 

--பரிபாடல் : 5 : 11.3 
என வரும் பகுதியானும் , 


ஈவாரைக் கொண்டாடி யேற்பாரைப் பார்த்துவக்குஞ் 
சேய்மாடக் கூடலும் செவ்வேள் பரங்குன்றும் 

- பரிபாடல் திரட்டு : 11 1.2 , 
என்ற பகுதியானும் அறியலாம் . சிலப்பதிகாரமும் , 


85 


பரிபாடற் புலவர்கள் காட்டும் முருகன் 


அறுமுகச் செவ்வேள் அணிதிகழ் கோயிலும் 

---சிலப்பதிகாரம் : இந்திர விழவூரெடுத்த காதை : 170 
*ாச் செவ்வேள் திருக்கோயிலினைச் சிறப்பித்துப் பேசு 


கின்றது . 


அடுத்து விறல்வேள் என்ற சொல்லாட்சி 
மலர்ந்த வள்ளியங் கான கிழவோன் 
ஆண்டகை விறல்வேள் 

-ஐங்குறு நூறு : 250 : 3.4 
என்றும் , 
சூருடை முழுமுதல் தடிந்த பேரிசைக் 
கடிஞ்சின விறல் வேள் களிறூர்ந் தாங்கு 

- பதிற்றுப்பத்து; ,2 ஆம் பத்து : 1 : 5-6 . 
என்றும் வரும் பகுதியான் தெரிய வருகின்றது . 


வெண்சுடர் வெல் வேள் 
என்று பரிபாடல் ( 18 : 26 ) கூறும் . திருமுருகாற்றுப் படை 
முருகப் பெருமானை , 
பரிசிலர்த் தாங்கும் உருகெழு நெடுவேள் 

--திருமுருகு : 273 
என்று குறிக்கும் . செய்யோன் 

என்ற சொல்லாட்சி , 
மணிமயில் உயரிய மாறா வென்றிப் 
பிணிமுக வூர்தி யொண்செய் யோனும் 

--புறநானூறு : 56 : 7.8 
என்று புறநானூற்றில் இடம் பெற்றுள்ளது . மேலும் 
சேயோன் மேய மைவரை யுலகமும் என்றே தொல் 
காப்பியனாரும் முருகனைச் சேயோன் என்று சுட்டியுள்ளார் . 
இவ் அடியினுக்கு உரை கூறிய நச்சினார்க்கினியர் செங் 
கேழ் முருகன் காதலித்த 

வான் தங்கிய 

மைவரை 
யுலகமும் என்றே உரை கண்டார் . இதனாற் குறிஞ்சி 


86 


முருகன் காட்சி 


நிலக் கோமானாம் குமரக் கடவுள் செந்நிறம் பொருந்தி 
யவன் என்பது பெற்றாம் . 

மேலும் இவ் அனைத்துப் பெயர்களினும் முருகன் 
என்ற பெயரே சங்கப் புலவர் பெருமக்களால் யாண்டும் 
பெருவரவாக ஆளப்பட்டுள்ளது என்பதனைப் பின்வரும் 
பகுதிகள் கொண்டு தெளியலாம் . 
அரும் பெறல் மரபின் பெரும் பெயர் முருக 

-திருமுருகு : 6 
முருகன் சீற்றத்து உரு கெழு குருசில் 

- பொருநராற்றுப் படை : 131 
முருகென மொழியும் வேலன் 

-ஐங்குறு நூறு : 129 : 2 
பெரும்பெயர் முருக 

--பரிபாடல் : 5 : 50 
சூர் மருங் கறுத்த சுடரிலை நெடுவேல் 
சினமுகு முருகன் தண்பரங் குன்றத்து 

-அகநானூறு 59 : 10-1 | 
முருகன் ஆரணங் கென்றலின் 

-அகநானூறு : 98 : 1 ) 
முருகன் அன்ன சீற்றத்து 

-அகநானூறு : 158 : 16 
கார்நறுங் கடம்பின் பாசிலைத் தெரியல் 
சூர் நவை முருகன் சுற்றத் தன்னநின் 

-புறநானூறு : 23 : 3.4 
முருகொத் தீயே முன்னியது முடித்தலின் . 

-புறநானூறு : 56 : 
இவ் எடுத்துக்காட்டுகள் கொண்டு பெரும் பெயர் 
முருகனின் அரும் பெறல் திறனை இனிதின் அறியலாம் 

பரிபாடலின் ஐந்தாம் பாடலில் கடுவன் இளவெயின 
னார் என்னும் புலவர் முருகன் பிணி முகம் என்னும் 
யானை மீதேறிப் போர் நடாத்திச் சூரனை 

வென்ற 


பரியாடற் புலவர்கள் காட்டும் முருகன் 


87 ) 


பற்றிச் செய்தியினையும் , ஓராறுமுகமும் , ஈராறு கை 

ம் கொண்டு ஞாயிற்றின் எழுச்சி போன்ற முகப் 
பாலிவு உடையவனாய்த் திகழும் கீர்த்தியினையும் சிறப் 
பத் துள்ளார் . பின்னர் முருகப் பெருமானின் திருவவ 
கபாடத்தைக் குறிப்பிட்டு , முருகப் பெருமானிடம் 
பொருளும் பொன்னும் போகமும் வேண்டாமல் , அவன் 
ப அருளும் அன்பும் அறனும் வேண்டியிரந்து பரவி 
கின்றார் . 


.... யா அம் இரப்பவை 
பொருளும் பொன்னும் போகமும் அல்ல நின்பால் 
அருளும் அன்பும் அறனும் மூன்றும் 
உருளிணர்க் கடம்பின் ஒலிதா ரோயே . 

--பரிபாடல் : : 78.81 


இந்த வேண்டுகோள் அழியும் பொருளின் புன்மை 
பரிந்து அழியாப் பொருளின் மேன்மை 

யுணர்ந்து 
பாடப்பட்டதாகும் . முருகப் பெருமானிடம் 

நாம் 
மண்டும் பேறு இதனினும் வேறொன்று இருக்கவும் 
Wiyu / மோ ? 

பரிபாடலின் எட்டாவது பாடலில் “ இமயக் குன்று 
கொக்கும் பரங்குன்றினை யும் அறுமுருகனைப் பயந் 
தெடுத்த பதுமப் பாயலினையும் அழகுபடப் புலவர் 
பல்லந்துவனார் வருணித்துள்ளார் . இவர் தம் வருணனைச் 
சிறப்பினை மதுரை மருதனிள நாகனார் என்னும் புலவர் 
அகநானூற்றில் , 
சூர்மருங் கறுத்த சுடரிலை நெடுவேல் 
சினமிகு முருகன் தண்பரங் குன்றத்து 
அந்துவன் பாடிய சந்துகெழு நெடுவரை 

-அகநானூறு : 59 : 10.1 2 
ஈறு புலப்படுத்தியுள்ளார் . இப்பாடலில் புலவர் பெரு 
மா . அகத் துறையினையும் இடமறிந்து புகுத்தியுள்ளார் . 


88 


முருகன் காட்சி 


ஒன்பதாவது பரிபாடலின் ஆசிரியராகிய குன்றம் 
பூதனார் முருகன் திருவவதாரத்தினை முதற்கண் கிளத்தின் 
கூறி , காதற் காமம் காமத்திற் சிறந்தது எனக் களவின் 
வழி வள்ளி முருகனைக் கூடின சிறப்புக்கூறி , ‘ புலத்தலிற் 
சிறந்தது கற்பு எனக்கூறி , வள்ளிக்கும் தெய்வ யானைக்கும் 
இடையே நிகழ்ந்த ஊடலைக் கூறி , இறுதியில் குமரப் 
பெருமானின் வாழ்த்தோடு பாடலை முடிக்கின்றார் . 

பரிபாடலின் பதினான்காம் பாடலில் கேசவனார் 
என்னும் புலவர் பருவங் கண்டு அழிந்த தலைமகள் கேட்ப 
முருகவேளைப் பரவுவாளாய் , அப்பருவத்தே தலைமகன் 
வரும் என்பதுபடத் தோழி வற்புறுத்திப் பாடிய 
லாகும் . இப்பாடலில் , ஆறு திருமுகத்தையும் பன்னிரு 
தோளையும் கொண்டு வள்ளியென்னும் மலர் போன்ற 
மகளை விரும்பியவன் என்று முருகனின் தண்டாத சிறப்புப் 
புலவரால் பேசப்படுகின்றது : 

அறு முகத்து ஆறிரு தோளால் வென்றி 
நறுமலர் வள்ளிப் பூ நயந் தோயே . 

--பரிபாடல் : 14 : 21-22 


பாட 


நல்லழுசியார் என்னும் நல்லிசைப் புலவர் இயற்றிய 
பரிபாடலின் பதினேழாம் பாடலில் கடப்பமரத்தடியில் 
எழுந்தருளுயிருக்கும் கந்தவேளைக் கனிந்து இசையுடன் 
பரவிப் பாடி , தேவருலகும் 

வேண்டாத 

திருப்தியுடன் 
அடியவர் , 

மணி நிற மஞ்ஞை ஓங்கிய புட்கொடிப் 
பிணிமுகம் ஊர்ந்த வெல்போர் இறைவ 
பணியொரீஇ நின்புகழ் ஏத்தி 
அணிநெடுங் குன்றம் பாடுதுந் தொழுதும் 
அவை , யாமும் எம் சுற்றமும் பரவுதும் 
ஏம வைகல் பெறுகயாம் எனவே 

--பரிபாடல் : 17 : 48.53 
என்று நிற்கின்றனர் . 


பரிபாடற் புலவர்கள் காட்டும் முருகன் 


89 


( மணி நிற மயிலினையும் உயர்ந்தகோழிக் கொடி 
யினையும் உடைய முருக ! பிணிமுகத்தின் மேல் ஊர்ந்து 
போர் செய்து வெற்றி கொள்ளும் தலைவ ! பிறவித் துன்பம் 
நீங்கிய இன்பம் மலிந்த நாட்களை யாம் பெறுக வென்று 
நின்னைவேண்டி யாமும் எம் கேளிரும் மக்களைப் பணிந் 
தொழுகுதலின்றி , நின் புகழையேத்தி நின் பரங்குன்றத் 
தினைப் பாடித் தொழுகின்றோம் ! அருள் புரிவாயாக . 


இவ்வாறு வணங்கும் அடியவர் அன்பின் திறந்தான், 
சான்னே ! 


பரிபாடலின் பதினெட்டாவது பாடலில் 

சூரன் 
மாமரமாய் நின்றதும் , முருகன் வேல் கொண்டு பிளந்தது 
மாகிய வரலாறும் பின்னர் அகத்திணைக்குரிய . செய்தி 
களும் , சிறப்பாகக் குறிஞ்சித் திணைக்குரிய முதல் , கரு , 
உரிப் பொருள்களும் கிளத்திக் கூறப்பட்டுள்ளன . 


பரிபாடலின் பத்தொன்பதாம் பாடலில் புலவர் 
நப்பண்ணார் வள்ளி தெய்வயானை ஆகிய இருவர் தம் 
திருமண நிகழ்ச்சியினை முதற்கண் கூறி , மதுரை மாநகர 
மக்களின் வாழ்க்கைப் போக்கினை இடையில் சுட்டி , 
இறுதியில் குன்றமர்ந்த குமரவேளை வாழ்த்தி முடிக் 
கின்றார் . 


நல்லச்சுதனார் என்னும் நல்லாசிரியர் பரிபாடலின் 
இருபத் தொன்றாம் பாடலில் 

முருகன் 

ஊர்ந்தது , 
தொட்டது , கையது பூண்டது , அமர்ந்தது ஆகிய செயல் 
களை அழகுற வருணித்துள்ளார் . பின்னர் அகப் பொருளை 
மாண்புற விளக்கிக் 

கூறி , 

இறுதியில் மாற்றாரைப் 
போரின்கண் கூரிய வேற்படையும் பன்னிரு தோளையும் 
ஆறு திருமுகத்தையும் கொண்டு அடியோடு அழித்த 
செல்வ ! சுற்றத்தோடு ஒருங்கே நின் அடியின்கண் உறைதல் 
இன்று போல என்றும் எமக்கு இயைவதாக என்று பரவு 


56 


முருகன் காட்சி 


கின்றோம் ; அதற்கு அருள் புரிவாயாக ” என்று வேண்டிப் 
பாடலை முடிக்கின்றார் . 


மாறமர் அட்டவை மறவேல் பெயர்ப்பவை 
ஆறிரு தோளவை யறுமுகம் விரித்தவை 
நன்றமர் ஆயமோடு ஒருங்குநின் னடியுறை 
இன்று போல் இயைகெனப் பரவுவதும் 
ஒன்றார்த் தேய்த்த செல்வநிற் றொழுதே . 

-பரிபாடல் : 21 : 66.70 


இவ்வாறாகப் பரிபாடலில் செவ்வேளைப் பற்றி 
வந்துள்ள எட்டுப் பாடல்களையும் பாடியுள்ள புலவர் 
எழுவரும் திருமுருகனின் கோலக் காட்சியினைத் திறம் 
படப் 

புனைனந்துள்ளனர் . அவர்கள் கண்ட காட்சியின் 
மாட்சி , காய்கதிர்க் காட்சியெனச் சுடர் விட்டு ஒவி வீசி 
நிற்கின்றது . 


5. இளங்கோவடிகள் காட்டும் முருகன் 


முருகன் 


முருகன் தமிழ்க் கடவுள் . முருகு என்றால் அழகு . 
பாருகன் என்றால் அழகன் என்று பொருள் . பழந்தமிழ் 
மக்கியங்கள் எல்லாம் முருகனைப் பரவிப் 

போற்று 
சென்றன . தமிழில் உள்ள நூல்களில் மிகப் பழமையாகக் 
கருதப்படுவது தொல்காப்பியமாகும் . அந்நூல் ஓர் 
இலக்கண நூல் என்பது வெள்ளிடை மலை . நூலிலேயே 
புருகன் குறிஞ்சி நிலத்திற்குத் தெய்வமாகக் குறிக்கப் 
பெறுகிறான் . இதனைத் தொல்காப்பியனார் , சேயோன் 
மேய மைவரை யுலகம் என்று குறிப்பிடுகின்றார் . மலையும் 
மலையைச் சார்ந்த இடமும் குறிஞ்சி எனப்படும் . குன்று 
தொறும் 

கோயில் கொண்டுள்ளான் . குன்று 
தொறாடல் முருகனுக்குரிய அறுபடை வீடுகளில் ஒன்றாகும் . 
இன்று தோறும் முருகன் ஆடி வருகிறான் . 

நாட்டு மக்கள் வாழ்வினையும் அவர் தம் ஆடல் 
பாடல் முதலான கலைகளையும் நன்கு 

கண்டவர் 
இளங்கோவடிகள் , அது பொழுது வழங்கிய நாட்டுப் 
பாடல்களுக்கும் ஆடல்களுக்கும் இலக்கியத்தில் சிறப்பான 
இடம் தந்த முதல்வர் அவர் . இளங்கோவடிகள் குன்றத்தில் 
காழும் குறமகளிர் முருகனைப் பரவிப்பாடி மகிழ்ந்த 
மையைச் சிலப்பதிகாரத்தில் செவ்விதின் உணர்த்து 
கின்றார் . 

இளங்கோவடிகள் சமயவொற்றுமையை விரும்பியவர் . 
எச்சமயத்தினையும் ஒத்து நோக்கும் இனிய இயல்பினர் . 
அவர் தம் நூலில் பல்வேறு சமயக் கடவுளர்களையும் 
குறிப்பிடுகின் றார் . பலவிடங்களில் சிவபெருமானைப் 
புகழ்ந்து பேசுகின்றார் . அருகக் கடவுளைக் கவுந்தியடிகள் 
வாயிலாகப் புகழ்கின்றார் . ஆய்ச்சியர் குரவையில் கரிய 
பொனக் காணாத கண்ணென்ன : கண்ணே என்று திருமா 


92 


முருகன் காட்சி 


லுக்கு ஏற்றம் தருகின்றார் . வேட்டுவ வரியில் வேட்டு 
வர்கள் காளிக்கு வழிபாடு ஆற்றுவதைக் காட்டுகின்றார் , 
வஞ்சிக் காண்டத்தின் முதற்காதையான குன்றக் குரவையில் 
முருகனின் பெருமையைப் பலபடப் புகழ்ந்து கூறுகின்றார் , 
முருகன் கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் திருத் 
தலங்களையும் , அவன் சூரபதுமனை வென்றதனையும் 
சரவணப்பூம் பொய்கையில் பிறந்தமையையும் , ஓராறு 
முகமும் ஈராறு கையுமாய் எழுந்தருளும் தோற்றத் 
தினையும் அவன் தன் அழகுக் கரத்தில் காணப்படும் 
வேலினையும் இனிமையுற எடுத்து மொழிகின்றார் . இனி 
குன்றக் குரவையில் இளங்கோவடிகள் காட்டும் முருகனைப் 
பற்றிய செய்திகளைக் காண்போம் . 


குன்றுவாழ் குறமகளிர் புனலில் மூழ்கி விளையாடு 
கின்றனர் . பின்னர் முருகனை வாழ்த்திக் குரவைப் 
பாட்டுப் பாடுகின்றனர் . சூரபதுமனை வென்ற வேலவனின் 
வெற்றியை விளம்புகின்றனர் : 


உரையினி மாதராய் உண்கண் சிவப்பப் 
புரைதீர் புனல்குடைந் தாடினோ மாயின் 
உரவுநீர் மாகொன்ற வேலேந்தி யேத்திக் 
குரவை தொடுத்தொன்று பாடுகம்வா தோழி . 

-- சிலம்பு : குன்றக் குரவை : 7 


பின்னர் அவர்கள் தெய்வம் பராவு முகத்தான் 
மூன்று பாடல்கள் 

பாடுகின்றனர் . பெரிய கடலின் 
நடுவிடத்தே புகுந்து முன்னொரு காலத்திலே சூரபது 
னாகியமாமரத்தை அறுத்த ஒளி உமிழும் வெள்ளிய வேலி 
சிறப்பு மிகுந்த திருச்செந்தூர் , திருச்செங்கோடு , சுவாமி 
மலை , ஏரகம் ஆகிய இடங்களைவிட்டு நீங்காத முருகனின் 
கையிடத்த தாகிய வேலேயாம் என்கின்றனர் . 

சீர்கெழு செந்திலுஞ் செங்கோடும் வெண்குன்றும் 
ஏரகமு நீங்கா விறைவன்கை வேலன்றே 


இளங்கோவடிகள் காட்டும் முருகன் 


93 


- 


பாரிரும் பௌவத்தின் உள் புக்குப் பண்டொருநாள் 
சூர்மா தடிந்த சுடரிலைய வெள்வேலே . 

--சிலம்பு : குன்றக் குரவை : 8 
இப்பாட்டில் குறிப்பிடப் பெறும் செந்தில் திருச்செந் 
தூராகும் . 

இதனைப் புறநானூறு , 
வெண்டலைப் புணரி யலைக்குஞ் செந்தில் 
நெடுவேல் நிலைஇய காமர் வியன் துறை 

புறநானூறு : 55 : 18.19 
என்று குறிக்கின்றது . இத்தலம் திருச்சீரலைவாய் என்று 
திருமுருகாற்றுப்படையில் கூறப்படுகிறது . வெண்குன்று 
என்பது கவாமிமலை என்பர் அரும்பதவுரைகாரர் . ஏரகம் , 
மலை நாட்டகத் தொரு திருப்பதி என்பர் நச்சினார்க் 
னிெயர் . முருகன் , சூர்மா தடிந்த செய்தி , 

பத்திரா பதிமிசைப் பனிக்கடற் பிறந்த 
வெஞ்சூர் தடிந்த அஞ்சுவரு சீற்றத்து 
முருகவேள் . 

பெருங்கதை : 1.42 : 229.31 
என்று பெருங்கதையிலும் கூறப்பெறுகிறது . 

அடுத்த பாட்டில் , மயில் மீதேறி அசுரர் பெருமை 
எல்லாம் அழித்துத் தேவர்க்கரசனான இந்திரன் போற்றப் 
பகைவர்களை அழித்த வேல் , ஓராறு திருமுகமும் ஈராறு 
கையுமாய் ஒப்பாரற்று விளங்கும் முருகன் ஏந்திய வேலே 
யாம் என்கின்றனர் குற மகளிர் : 

அணிமுகங்கள் ஓராறும் ஈராறு கையும் 
இணையின்றித் தானுடையான் ஏந்திய வேலன்றே 
பிணிமுகமேற் கொண்டு அவுணர் பீடழியும் வண்ணம் 
மணி விசும்பிற் கோனேத்த மாறட்ட வெள்வேலே 

- சிலம்பு: குன்றக் குரவை : 9 
ஈண்டுப் பிணிமுகம் எனப்படுவது மயிலாகும் . இதனைக் 
கல்லாடம் , 


மு .6 


94 


முருகன் காட்சி 


பிணிமுக மஞ்ஞை செருமுகத் தேந்திய 
மூவிரு திருமுகத் தொருவே லவற்கு 

-- கல்லாடம் : 7 : 7-8 
என்று குறிப்பிடுகிறது . பிணிமுகம் என்பதற்கு முருகக் 
கடவுள் ஊரும் 

ஊரும் யானை என்றும் பொருள் உரைப்பர் , 
இதனைச் சேயுயர் பிணிமுக மூர்ந்து என்று பரிபாடல் 
கூறும் . 

இறுதிப் பாட்டில் மலையினைச் சூழவரும் அசுரனின் 
நெஞ்சு பிளக்கக் கிரவுஞ்ச மலையினை அழித்த நெடிய 
வேல் , சரவணப் பொய்கையில் தாமரை மலர்ப் படுக்கையில் 
கார்த்திகைப் பெண்டிராம் தாய்மார் அறுவரின் திருமுலைப் 
பாலினை உண்ட 

முருகனுடைய அழகிய கையிலுள்ள 
வேலேயாம் என்று குறமகளிர் துதித்து நிற்கின்றனர் : 

சரவணப்பூம் பள்ளியறைத் தாய்மா ரறுவர் 
திருமுலைப்பால் உண்டான் திருக்கைவே லன்றே 
வருதிகிரி கோலவுணன் மார்பம் பிளந்து 
குருகுபெயர்க் குன்றங் கொன்ற நெடுவேலே . 

- சிலம்பு : குன்றக் குரவை : 10 
சரவணப் பூம்பொய்கையில் கார்த்திகைப் பெண்டிரால் 
திருமுருகன் வளர்க்கப்பட்ட செய்தியினை , 

நெடும் பெருஞ் சிமையத்து நீலப் பைஞ்சுனை 
ஐவருள் ஒருவன் அங்கை ஏற்ப 
அறுவர் பயந்த ஆறமர் செல்வ 

திருமுருகு : 253.55 
என்று திருமுருகாற்றுப்படை பேசுகின்றது . “ குருகு பெயர்க் 
குன்றம் கொன்றோன் என மணிமேகலை முருகனைப் 
பற்றிக் குறிப்பிடுகின்றது . 

வேலனார் வந்து வெறியாடும் வெங்களத்து 
நீலப் பறவைமேல் நேரிழை தன்னோடும் 
ஆலமர் செல்வன் புதல்வன் வரும் வந்தால் 
மால்வரை வெற்பன் மணவணி வேண்டுதுமே . 


இளங்கோவடிகள் காட்டும் முருகன் 


95 


கயிலைநன் மலையிறை மகனைநின் மதிநுதல் 
மயிலியன் மடவரன் மலையர்தம் மகளார் 
செயலைய மலர்புரை திருவடி தொழுதோம் 
அயன்மணம் ஒழியருள் அவர் மணம் எனவே . 
மலைமகள் மகனைநின் மதிநுதல் மடவரல் 
குலமலை யுறைதரு குறவர் தம் மகளார் 
நிலையுயர் கடவுள் நின் இணையடி தொழுதேம் 
பலரறி மணம் அவர் படுகுவர் எனவே . 
குறமகள் அவள் எம் குலமகள் அவளொடும் 
அறுமுக வொருவன் நின் அடியிணை தொழுதேம் 
துறைமிசை நினதிரு திருவடி தொழுநர் 
பெறுகநன் மணம்விடு பிழைமணம் எனவே . 

- சிலம்பு : குன்றக் குரவை : 15.18 


இவ்வாறாகக் குறமகளிர் நீலப்ப றவைமேல் நேரிழை 
கன்னோடும் ஆலமர் செல்வன் புதல்வன் வரவேண்டும் 
என வேண்டுகின்றனர் . குறமகளும் குறவர் தம் குலமகளு 
மாகிய வள்ளிநாயகியைப் பரவுகின்றனர் . இவ்வண்ணம் 
ஆறிரு தடந்தோளினையும் அறு முகத்தினையும் , 
வெற்பைக் கூறுசெய் தனிவேலினையும் , செவ்வேள் ஏறிய 
மஞ்ஞையினையும் , மாறிலா வள்ளியினையும் வாயாரப் 
புகழ்ந்து நெஞ்சாரத் துதித்துக் குன்றுவாழ் குறவர்கள் 
வழிபடுகின்றனர் . 


6 . 


கச்சியப்பர் காட்டும் முருகன் 


என்று 


உலகின் பழம்பெரும் சமயம் 

சமயமாகும் . 
மொகஞ்சதாரோ அரப்பா இடிபாடுகளுக்கிடையில் ஒரு 
சிவலிங்கம் கிடைத்தது . எனவே கிறித்து பிறப்பதற்கு 
ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரேயே வடஇந்தியாவில் 
சிந்து கங்கைச் சமவெளிகளில் சிவபெருமான் வழிபாடும் 
வணக்கமும் இருந்திருக்க வேண்டும் 

அறிய 
வருகிறோம் . எனவேதான் ‘ சைவ 

சமயமே சமயம் . 
என்றும் , சைவத்தின் மேற் சமயம் வேறிலை என்றும் 
இச்சமயம் சிறப்பிக்கப்படுகின்றது . இவ்வாறு பழமையும் 
பெருமையும் கொண்ட இச் சமய உண்மைகளை உலகிற்கு 
உணர்த்துவான் வேண்டித் திருமுறைகளும் புராணங்களும் 
எழுந்தன . சைவத் திருமுறைகள் எனப்படும் 

பன்னிரு 
திருமுறைகளாம் சைவப் புராணங்களுள் சொல்லழகு , 
பொருளழகு , நடையழகு நனி சிறந்து கவிதைச் சிறப்புத் 
துலங்கும் புராணங்கள் மூன்றாகும் . அவையாவன திருத் 
தொண்டர் புராணம் என வழங்கும் பெரிய புராணம் , சிவ 
பெருமானின் அறுபத்து நான்கு திருவிளையாடல்களைக் 
குறிக்கும் திருவிளையாடற் புராணம் , கந்தவேளின் 
கதையினை 

எடுத்து மொழியும் கந்தபுராணம் என்ற 
மூன்றுமாம் . 

சிவா.கமங்களின் பிழிவாய் வடமொழியில் 
நின்றிலங்கும் நூல் ஸ்காந்தமாகும் . அதனுள் ஒரு பிரிவு 
சங்கர சங்கிதை எனப்படும் . அதில் முதன்மையான டாகுதி 
சிவரகசிய காண்டமாகும் . அஃது உற்பத்தி காண்டம் , அசுர 
காண்டம் , மகேந்திர காண்டம் , யுத்த காண்டம் , தேவ 
காண்டம் , தட்ச காண்டம் , உபதேச காண்டம் என ஏழு 
காண்டங்களைத் தன்னகத்தே கொண்டுள்ளது . இவ்வேழு 


வேத 


கச்சியப்பர் காட்டும் முருகன் 


97 


காண்டங்களில் முதல் ஆறு காண்டங்களைத் தூய ஆற்று 
நீரோட்டம் போன்று தமிழ்நடை 

அமையும் வண்ணம் 
தமிழில் இயற்றியருளியவர் கச்சியப்ப சிவாசாரிய சுவாமிகள் 
ஆவர் . 

கச்சியப்பர் காஞ்சிபுரத்தினர் ; சிவநெறி மறவாத 
சிந்தையர் ; தம் வழிபடு கடவுளாக முருகப் பெருமானைக் 
கொண்டவர் . இதனை இவர் என் உளத்தின் உலவும் சிவன் 
உடமைக்கினிய மைந்தன் எனத் தம் நூலில் குறிப்பிட்டுள் 
சாமை கொண்டு 

கொண்டு அறியலாம் . இவருடைய தந்தையார் 
பெயர் காளத்தியப்ப சிவாசாரியர் என்பது . மேலும் 
இவர் வேதம் , ஆகமம் , அங்கம் ஆகிய அனைத்து நூல் 
களையும் பழுதறக் கற்ற புலமையாளர் ஆவர் . இவர் 
காஞ்சிக் குமரகோட்டத்தில் கந்த புராண நூலினை 
அரங்கேற்றினார் . கந்த புராணம் என்ற பெயர் , ஆசிரியரா 
லெயே நூலிற்கு வழங்கப்பட்டது என்பதனை , “ காதைக் 
கெவன் பெயர் என் றிடில் ...... போற்று கந்த புராணம் 
தென்பதே என்ற இவர்தம் அவையடக்கச் செய்யுள் 
கொண்டு அறியலாம் . 

பெரிய புராணத்தினை இயற்றச் சேக்கிழாருக்குச் 
சிவபெருமான் உலகெலாம் 

அடி எடுத்துக் 
கொடுத்தது போன்று , கச்சியப்ப சிவாசாரியரின் கனவில் 
கந்தவேள் தோன்றி “ அன்ப ! நமது புராணத்தைத் 
தமிழில் தருக எனக் கட்டளையிட்டதோடு “ திகட 
சக்கர என 

முதலும் எடுத்துத் தந்து மறைந்தனர் 
எனவும் 

கர்ண பரம்பரைச் செய்தியொன்று உலவு 


என 


நின்றது . 


இத்தகு தெய்வத் தொடர்பு கொண்ட நூலின்கண் 
யெப்ப சிவாசாரியர் கந்தவேளின் பிறப்பு வளர்ப்பு 
வாலாற்றினையும் , சூரனை ஒழித்துத் தேவர் துயர் 
களைந்து , இந்திரன் வளர்த்த தேவானையைக் கற்பில் 
கொண்டு , 

வள்ளி மலையில் - நம்பிராசன் மகளாய் 
வளர்ந்த 

வள்ளியைக் களவிற் கொண்டு அடியவர்க்கு 


98 


முருகன் காட்சி 


அருளிய வரலாற்றினையும் . சிறப்பாகக் குறித்துள்ளார் . 
இனிக் கச்சியப்பர் காட்டும் முருகனைக் காண்போம் . 

பாயிரத்தில் வரும் காப்புச் செய்யுளில் 
சுப்பிரமணியர் காப்பு என்று காணும் பாடலிலேயே , 
கச்சியப்பர் 

காட்டும் முருகனின் தோற்றப் பொலிவு 
தூய்மையுடன் துலங்குகின்றது . மூவிரு முகங்களிலும் 
கருணை பொங்குகின்றது ; ஈராறு தோள்களை யாவரும் 
ஏத்திப் புகழ்கின்றனர் . செவ்வேளின் மலரடியினையும் , 
திருக்கையில் விளங்கும் சேவற் கொடியினையும் , ஏறி 
அமர்ந்திருக்கும் ஊர்தியாகிய மயிலினையும் , திருக்கையில் 
சுடர் விட்டிலங்கும் வேலினையும் போற்றிப் பரவுகின்றார் 
கச்சியப்பர் . அவ் அழகிய துதிப்பாடல் வருமாறு : 


ரூவிரு முகங்கள் போற்றி 

முகம்பொழி கருணை போற்றி 
ஏவருந் துதிக்க நின்ற 

வீராறுதோள் போற்றி காஞ்சி 
மாவடி வைகுஞ் செவ்வேள் 

மலரடி போற்றி யன்னான் 
சேவடி மயிலும் போற்றி 

திருக்கைவேல் போற்றி , 
இப்பாடலில் கந்தவேளையே நம் மனக் 

கண்முன் 
கொண்டுவந்து காட்டுகின்றார் கச்சியப்பர் . 
திருக்கைலாயத்தில் 

மணந்து சிவனைத் 
தேவர்கள் கண்டு வணங்கி , தாங்கள் அசுரர்களால் 
படும் தொல்லைகளை விரித்தெடுத்துரைத்து ஒரு வரம் 
வேண்டினர் . தங்கள் துயர் தீர்க்க , சூரனை மாய்க்க ஓர் 
குமரன் தன்னைத் தரவேண்டும் என்றார்கள் . கறைமிடற்று 
அண்ணலும் அமரர்தம் வேண்டுகோளுக்கு மனமிரங் 
கினான் . சரவணப் பொய்கையில் சண்முகன் தோற்றம் 
கொள்கிறான் . முருகப்பெருமானின் திருவவதாரத்தினை சி 
குறிப்பிடும் கச்சியப்பரின் திருப்பாடல் கவிதை வளம் 


உமையை 


கச்சியப்பர் காட்டும் முருகன் 


99 


செறிந்துள்ளது ; 

பக்திப் பெருக்கு நிறைந்துள்ளது . 
அப்பாடல் வருமாறு : 

அருவமும் உருவும் ஆகி 

அநாதியாய்ப் பலவாய் ஒன்றாய் 
பிரமமாய் நின்ற சோதிப் 

பிழம்பதோர் மேனி யாகக் 
கருணைகூர் முகங்கள் ஆறும் 

கரங்கள்பன் னிரண்டும் கொண்டே 
ஒருதிரு முருகன் வந்தாங்கு 
உதித்தனன் உலகம் உய்ய . 

- கந்த புராணம் : உற்பத்தி காண்டம் : 92 


மறைகளாலும் , அவற்றின் முடிவாலும் வாக்காலும் 
மனத்தாலும் அளக்க முடியாமல் யாண்டுமாய் , எங்கு 
மாய் , எல்லாமாய் நிறைந்திலங்கும் நிமல மூர்த்தி ‘ அறுமுக 
வருவாய்த் தோன்றி அருளொடு சரவணத்தின் வெறிகமழ் 
கமலப் போதில் வீற்றிருந்தருளி னான் என்று கச்சியப்பர் 
காட்டுவர் . இவ்வாறு பிறந்த குழந்தைக்குக் கந்தன் 
என்று பெயர் இடப்பட்டது . ஓமெனப்படும் ஓரெழுத் 
துண்மையை உணராத பிரமனைக் குட்டிச் சிறையிட்டுப் 
படைப்புத் தொழிலைத் 

மேற்கொண்டான் 
முருகன் . விதி முதல் உரைக்குஞ் செயலினுக் கெல்லாம் 
ஆதியாய் 

அவதரித்த செவ்வேளுக்கு அயன் தொழில் 
ஒன்னும் அற்புதம் இல்லை எனும்படி , பல்லுயிர்த் தொகை 
படைப்பதனைப் பரிவால் நினைந்தனன் . தந்தைக்குப் 
பிரணவத்தின் பொருளை உபதேசித்துச் சாமிநாதன் , 
குருசாமி என்ற பெயர் பெற்றான் முருகன் . 


தானே 


தேவர்களுக்கு இன்னல் இழைத்த சூரபன்மனைத் 
தொலைக்கப் போர் வேடந் தாங்கித் துணைவருடன் 
அமர்க்களம் நண்ணிய அண்ணலைத் தன்னிரு விழியாற் 
கண்டான் . 

தானவர்க் கிறைவன் . சூரனெனும் அவுணர் 
கோமான் தொல்லை நாள் நோற்றிருத்தல் வேண்டும் . 


100 


முருகன் காட்சி 


ஏன் ? அவன் கண்ட காட்சியின் மாட்சியினைக் கச்சியப்பர் 
வாக்காலேயே காண்போம் : 

முண்டக மலர்ந்த தன்ன 

மூவிரு முகமுங் கண்ணும் 
குண்டல நிரையுஞ் செம்பொன் 

மவுலியுங் கோல மார்பும் 
எண்டரு கரமீ ராறும் 

இலங்கெழிற் படைகள் யாவுந் 
தண்டையுஞ் சிலம்பும் ஆர்க்குஞ் 
சரணமுந் தெரியக் கண்டான் . 

-கந்தபுராணம் : இரண்டாநாட் : 235 
இவ்வடிவு தெரியக் கண்ட சூரனின் தவத்தின் பேற் 
றினை யாரால் அறிந்து உரைக்க முடியும் ? போருக்குப் 
பொருக்கென வந்த சூரனுக்கு எளிதாய்த் தன் வடிவம் 
காட்டியருள் செய்த ஆதியங் குமரனின் மாயத் திருவிளை 
யாடல் இதுவாகும் . 

பலவாறும் போர் செய்து களைத்த சூரன் இறுதியில் 
அழிவுற்றான் . உடல் இருகூறாகிச் சேவலும் மயிலுமானது . 
மாயையின் மைந்தன் 

மைந்தன் தீயவை புரிந்தவனாயினும் திரு 
முருகன் திருமுன் உற்றதால் அவனருள் பெற்றுய்ந்தான் . 
இதனைக் கச்சியப்பர் , 

தீயவை புரிந்தா ரேனுங் 

குமரவேள் திருமுன் உற்றால் 
தூயவ ராகி மேலைத் 

தொல்கதி யடைவர் என்கை 
ஆயவும் வேண்டுங் கொல்லோ 

அடுசமர் இந்நாட் செய்த 
மாயையின் மகனும் அன்றோ 

வரம்பிலா அருள் பெற் றுய்ந்தான் 

--கந்த புராணம் : சூரபன்மன் வதைப்படலம் : 496 
என்று நயம்பட நவிலுகின்றார் . பின்னர் , சேவல் கொடி 
யாயிற்று ; மயில் ஊர்த்தியாகி முருகனைச் சுமந்தது . 


கச்சியப்பர் காட்டும் முருகன் 


101 


அமரர் சிறை மீட்டுத் துயர் களைந்த குமரேசனுக்கு 
அமரேசன் தான் வளர்த்த தெய்வயானையைத் திருப்பரங் 
குன்றத்திலே சிறப்புடன் மணம் செய்து கொடுத்தான் . 
யாவரும் மகிழ்ந்திட மன்றல் இனிதே நடந்தது . 

கற்பால் விண்ணுலக மடந்தை தெய்வ யானையைக் 
கொண்ட முருகன் களவால் வள்ளிமலைச் சாரலில் பிறந்து 
வளர்ந்து வரும் வள்ளியைச் சென்று வேலவன் வடிவிலே 
காணுகின்றான் . 

தினைப்புனத்தைக் காவல் காக்கும் வள்ளியின் 
வனப்பில் மனத்தைப் பறிகொடுத்த மால்மருகன் முருகன் 
வள்ளியிடம் தன் காதல் நிறைவேற எளிவந்து இரக் 
கின்றான் . ஒரு பேச்சுப் பேசு என்கின்றான் . இன்றேல் 
ஒரு புன்னகை வேண்டும் என்கின்றான் . அதுவும் இன்றேல் 
சற்றுக் கடைக்கண்ணாவது காட்டவேண்டும் என்று கேட் 
கின்றான் . அதுவும் அருளவில்லை என்றால் அவனுடைய 
காதல் கனல்விட்டு எரியும் என்றும் , எனவே பிழைத்துப் 
போகும் வழியையாவது மனம் வைத்துக் காட்டவேண்டும் 
என்றும் , அல்லது 

அல்லது மனமாவது சிறிது தன்பால் நெகிழ 
வேண்டும் என்றும் . இவற்றுள் ஒன்றேனும் நிகழாவிடில் 
பழியை வள்ளிபால் வைத்து இறந்துபடுவேன் என்றும் கூறி , 
முருகன் வள்ளி பாரா முகமாய்த் தன்பாலிருக்கக் கூடாது 
என்றும் குறிப்பிடுகின்றான் . 

மொழியொன்று புகலா யாயின் 

முறுவலும் புரியா யாயின் 
விழியொன்று நோக்கா யாயின் 

விரகமிக் குழல்வேன் உய்யும் 
வழியொன்று காட்டா யாயின் 

மனமுஞ்சற் றுருகா யாயின் 
பழியொன்று நின்பாற் சூழும் 
பராமுகந் தவிர்தி யென்றான் . 

கந்தபுராணம் : வள்ளியம்மை : 72 


102 


முருகன் காட்சி 


செய்து 


இவ்வாறு கூறிப் பின்னர் வள்ளியை வலிந்து மணம் 
தணிகைமலை உறையும் கோலக் 

குமரனை 
சிறக்கப் பின்வருமாறு வாழ்த்துகின்றார் கச்சியப்பர் : 

ஆறிரு தடந்தோள் வாழ்க 

அறுமுகம் வாழ்க வெற்பைக் 
கூறுசெய் தனிவேல் வாழ்க 

குக்குடம் வாழ்க செவ்வேள் 
ஏறிய மஞ்ஞை வாழ்க 

யானை தன் அணங்கு வாழ்க 
மாறிலா வள்ளி வாழ்க 

வாழ்கசீர் அடியார் எல்லாம் . 
கச்சியப்ப சிவாசாரியரின் இந்த வாழ்த்துப் பாடல் 
இலக்கிய 

உலகின் இணையற்ற பாடலாகும் . 
ஞாலம் புகழும் கோலக் குமரனின் ‘ வன்காதை தன்னைச் 
சொற்றாரும் ஆராய்ந்திடுவாரும் , கற்றாரும் கற்பான் முயல் 
வாரும் கசிந்து கேட்கல் உற்றாரும் வீடு பேறு பெறுவர் என்று 
கூறிக் கந்த புராணத்தை முடிக்கிறார் கச்சியப்ப முனிவர் , 

கக்சியப்பர் காட்டும் முருகன் செறுநரைத் தேய்த்து 
உறுநரைக் காத்து , வேண்டுவோர்க்கு வேண்டுவன ஈயும் 
கருணை வள்ளலாகக் காட்சியளிக்கிறான் என்பது வெளிப் 
படை . 

நூலின் முடிவில் இடம்பெறும் கச்சியப்பரின் 
வாழ்த்துப்பாடல் விழுமியது ; உலகம் 

வாழ 

வேண்டும் 
என்னும் உயர் கருத்துடன் ஒளிர்வது . 

வான்முகில் வழாது பெய்க ! 

மலிவளம் சுரக்க ; மன்னன் 
கோன்முறை அரசு செய்க ! 

குறைவிலா துயிர்கள் வாழ்க ! 
நான்மறை அறங்கள் ஓங்க ! 

நற்றவம் , வேள்வி மல்க ! 
மேன்மைகொள் சைவ நீதி 

விளங்குக உலக மெல்லாம் 


7 . 


அருணகிரிநாதர் காட்டும் முருகன் 


விஜய 


நினைக்கவே முத்தி தரும் தலம் திருவண்ணாமலை 
யாகும் . கி . பி . 1450 ஆம் ஆண்டில் 

நகரத்தை 
ஆண்ட பிரபுடதேவராயர் காலத்தவர் அருணையாம்பதியில் 
- இத்த அருணகிரியார் . இளமையிலேயே திருமுருகாற்றுப் 
டை , தேவாரம் , திருவாசகம் , திருமந்திரம் , திருக்குறள் , 
யாப்பருங்கலக் காரிகை முதலிய நூல்களை நன்கு கற்றார் . 
சிறு பிரபந்தங்களாகிய உலா , கலம்பகம் , கோவை , சிந்து , 
நாது , பரணி , மடல் , ஏசல் , மாலை முதலிய நூல்களை 
நன்கு பயின்றார் . எனவே முற்றக் கற்றுத் துறைபோய 
புலவராய் விளங்கினார் . 


போன்ற 


செல்வர்கள் மீது துதி பாடிப் பொருட்பரிசு பெற்று 
அப்பொருளினைப் பொருட் பெண்டிர்பால் தந்து 
காமுகராக இளமையில் இருந்தார் என்று இவர் நூல் 
கொண்டு அகச் சான்றாய்க் கூறுவர் . ஆயினும் மாணிக்க 
வாசகர் 

பெரியவர்கள் 

தங்களை இழிந்தவர் 
களாகக் கூறிக் கொண்டு தங்களுக்கும் எளிவந்த 
இறைவனின் இணையிலாக் 

கருணையை நன்றிப் 
பெருக்குடன் நினைந்து பாடுவதுண்டு . அம்முறையிலும் 
இவர் பாடல் அமைந்தனவாகலாம் . பெரியவர் ஒருவர் 
கம் உபதேசத்தால் இவர் மனந்திருந்தினார் என்றும் 
றுவர் . இப் பெரியவர் பெயர் பெரிய குணதரர் என்பர் . 
சிவபிரானை 

திருச்சிராப்பள்ளித் திருப்புகழில் , 
" திரிசிர குன்றில் தெரிய இருந்த பெரியவர் தந்த சிறியவ " 
(( திருப் : 342 ) 

என்று குறிப்பிட்டுள்ளமை கொண்டு 
திருவண்ணாமலையிற் கோயில் கொண்டு 

எழுந்தருளி 
யிருக்கும் உண்ணாமலை யுமையாளோடு உடனாகிய 
ஒருவனாகிய அருணாசலம் எனப்படும் அருணாசலேசுவரர் 


இவர் 


104 


முருகன் காட்சி 


என 


என்றும் அறிஞர் குறிப்பிடுவர் . வேசையர் மயல் மேலாய் 
வெடுக் கெடுத்து மகாபிணி மேலிட 

முடக்கி 

வெட்கு 
மதாமத வீணன் எனத் தம்மைத் தம் பாடலில் குறிப் 
பிட்டுக் கொள்ளும் இவர் முருகப் பெருமானுக்கு வழிவழி 
தொண்டாற்றும் குலத்தினில் வந்தவராதலால் ‘ ஏழைத் 
தொழும்பனேன் , எத்தனையோ காலமெல்லாம் பாழுக 
கிறைத்தேன் பரம்பரனைப் பணியாதே என்று , காதலாகிச் 
கசிந்து கண்ணீர் மல்கப் பாடிய மாணிக்கவாசகர் போன்று , 
" சிங்கார மடந்தையர் தீநெறி போய் மங்காமல் எனக்கு 
வரந்தருவாய் " என்று முருகப் பெருமானை வேண்டித் 
திருவண்ணாமலை பெரிய கோபுரத்து வடவாயிலில் தவங் 
கிடந்தார் . ஆறுமுகன் தனக்குப் பன்னாள் ஆகியும் 
திருவருள் சுரக்கவில்லையே 

மனம் கவன்ற இவர் 
அருணைத் திருக்கோயிலின் கோபுரத்தின் மீதேறிச் 
குதித்துத் தம் உயிரை மாய்க்க எண்ணி , எண்ணிய 
வாறே செயல்பட்டனர் . அடியவர்க்கு அருளவரும் 
ஆறுமுகனும் அன்பருக்கு யாதோர் ஊறும் நேரிடாது 
தமது திருக் கரத்தால் தாங்கிப் பிடித்து அஞ்சல் ஓம்புமதி 
என அபயம் அளித்தனர் . ‘ நாதன் என்ற பட்டத்தினையும் 
அளித்தனர் . இதனை அருணகிரியார் அகமதை எடுத்த 
சேமம் இதுவோ என் றடியனு நினைத்து நாளும் , உடலுயிர் 
விடுத்தபோதும் அணுகி என்று தம் திருப்புகழில் குறிப் 
பிட்டுள்ளார் . சும்மா இரு ; சொல்லற என்ற மௌன 
உபதேசமும் முருகன் மொழிந்தார் ; பின்னர் , ‘ நமது பாத 
மலரைப் பாடுக என்று அருணகிரியாருக்குக் கட்டளை 
யிட்டார் . எங்ஙனம் ஏழையேன் தங்களைப் பாடுவேன் 
என்ற அருணகிரியாருக்கு ‘ முத்தைத் தரு பத்தித் திருநகை 
என்று அடியெடுத்துக் கொடுத்தார் தமிழ்த் தெய்வமாம் 
முருகன் . முருகன் திருவருளையே துணையாகக் கொண் 
அருணகிரியாரும் முத்தைத் தரு பத்தித் திரு நகை எனத் 
தொடங்கும் பின்வரும் சந்தப் பாடலைப் பாடினார் : 


அருணகிரிநாதர் காட்டும் முருகன் 


105 


முத்தைத்தரு பத்தித் திருநகை 

அத்திக்கிரை சத்திச் சரவண 
முத்திக்கொரு வித்துக் குருபர 

எனவோதும் 
முக்கட்பர மற்குச் சுருதியின் 

முற்பட்டது கற்பித் திருவரு 
முப்பத்துமு வர்க்கத் தமரரு 

மடிபேணப் 
பத்துத்தலை தத்தக் கணைதொடு 

ஒற்றைக்கிரி மற்றைப் பொருதொரு 
பட்டப்பகல் வட்டத் திகிரியி 

லிரவாகப் 
பத்திற்கிர தத்தை கடவிய 

பச்சைப்புயல் மெச்சத் தகுபொருள் 
பக்ஷத்தொடு ரக்ஷித்தருள்வது 

மொருநாளே 
தித்தித்தெய வொத்தப் பரிபுர 

நிர்த்தப்பதம் வைத்துப் பயிரவி 
திக்கொட்கந டிக்கக் கழுகொடு 

கழுதாடத் 
திக்குப்பரி அட்டப் பயிரவர் 

தொக்குத்தொகு தொக்குத் தொகுதொகு 
சித்ரப்பவு ரிக்குத் தரிகடக 

எனவோதக் 
கொத்துபறை கொட்டக் களமிசை 

குக்குக்குகு குக்குக் குகுகுகு 
குத்திப்புதை புக்குப் பிடியென 

முதுகூகை . 
கொட்புற்றெழு நட்பற் றவுணரை 

வெட்டிப்பலி யிட்டுக் குலகிரி 
குத்துப்பட வொத்துப் பொரவல 

பெருமாளே . 

- திருப்புகழ் : 6 
இவ்வாறு முருகன் 

அருள்பெற்ற அருணகிரியார் 
அடிநாட்கள் செய்த பிழை நீக்கி என்னை அருள் போற்றும் 
பண்மை தரும் வாழ்வே என்று சந்தப் பாக்களால் 
முருகனை நாடோறும் துதித்துப் பரவி வந்தார் . 

அக்காலத்தில் சம்பந்தாண்டான் என்றொரு தேவி 
பொசகன் வாழ்ந்து வந்தான் . அவன் அருணகிரியாரின் 
புகழ் பரவுதலைக் கண்டு அழுக்காறு அடைந்தான் . அரசன் 


106 


முருகன் காட்சி 


பிரபுடதேவராயனும் அருணகிரியாரை அழைத்து : தவச் 
சிரேட்டரே ! தங்களைக் காத்தருளி கருணாமூர்த்தியான 
கந்தப் பெருமானை நாங்களும் காணக் காட்டி அருளுக 
என வேண்டினான் . 

கேட்ட சம்பந்தாண்டான் 
அரசனிடம் 

சென்று , யார் ஒருவர் தாம் வணங்கும் 
மூர்த்தியை அவைக்கு வரவழைக்கின்றனரோ அவருக்குத் 
தான் நீங்கள் அன்பு செய்தல்வேண்டும் என்று கூறினன் . 
அரசனும் இசைந்தனன் ; அருணகிரியாரும் ஆண்டவன் 
திருவருள் போல என்று கூறி இசைந்தனர் . 

சொன்னபடி 
சம்பந்தாண்டான் தேவியை அழைக்க இயலாமல் தோற்றுப் 
போனான் . அருணகிரியார் ‘ கந்தப் பொழில் திகழ் 
குருமலை மருவிய பெருமாளே ! கந்தச் சபைதனில் 
எனதுளம் உருகவும் வருவானே என்று வேண்டி.. ‘ முருக ! 
இங்குள்ள மன்னன் மனம் மகிழ நீ எதிர் தோன்றி , 
பாதலத்தில் உள்ள சேடனா ராட , மேரு ஆட , காளி 
யாட , சிவனாட , பூதவே தாளம் ஆட , வாணி ஆட , பிரமன் 

வானுளோர் ஆட , மதியாட , மாமியா ராட , 
மாமனா ராட , மயிலு மாடி நீ யாடி வரவேணும் என்ற 
கருத்துப்பட அதல 

சேடனா ராட எனத் தொடங்கும் 
பாடலைப் 

பாட , முருகப் 

பெருமானும் திருக்கையில் 
வேல் தாங்கி , மயில்மீது அமர்ந்து மன்றிலே காட்சியளித்து 
மறைந்தான் . இதனை விருத்தாசலத் திருப்புகழில் 
உலகினில் அனைவர்கள் 

புகழ்வுற அருணையில் ஒரு 
நொடிதனில் வருமயில் வீரா , என்று அருணகிரியார் 
குறிப்பிட்டுள்ளார் . 

திருவண்ணாமலையில் சந்தத்திருப்புகழ்ப் பாடல்கள் 
பல பாடிப் பின்னர்த் தென்திசைப் பயணத்தினை மேற் 
கொண்டார் . திருக்கோவலூர் , திருவெண்ணைய் நல்லூர் , 
திருநாவலூர் , திருவாமூர் , வடுகூர் ; துறையூர் , திருவதிகை , 
திருப்பாதிரிப் புலியூர் , திருமாணிகுழி , தில்லை , திருவேட் 
களம் , சீகாழி முதலிய பதிகளை வணங்கிச் சென்றார் . 
திருவாரூர் , சிக்கல் , நாகப்பட்டினம் , வேதாரணியம் , 


அருணகிரிநாதர் காட்டும் முருகன் 


107 


கும்பகோணம் , சுவாமிமலை முதலாய பல திருத் தலங் 
களைத் தரிசித்து , நாமணக்கும் தமிழில் நல்ல திருப்புகழ்ப் 
பாடல்களைப் பாடினார் . சுவாமிமலையில் பாடிய பாடல் 
களில் இரண்டு அடிகள் நினைவிற் கொள்ளத் தக்கன . 
அவை வருமாறு : 

பதினாலு லகத்தினில் உற்றுறு பத்தர்கள் 
ஏது நினைத்தது மெத்த அளித்தருள் இளையோனே ! 

--திருப்புகழ் : 197 
சுராதிபதி மாலயனு மாலொடு சலாமிடு 
சுவாமிமலை வாழும் பெருமாளே ! 

-- திருப்புகழ் : 207 
இவ்வாறு பக்திப் பரவசத்தில் பாடிக்கொண்டே 
அருணகிரியார் தரிசித்த தலங்களின் எண்ணிக்கை மிகப் 
பலவாகும் . அவர் பாத துளி படாத தலமே இல்லை 
யெனலாம் . அவர் திருப்புகழ் பெறாத திருப்பதிகள் ஏதும் 
இல்லை . திருச்செங்கோட்டின் மலை மீது அமர்ந்துறையும் 
திருமுருகனைத் தம் இரு கண்ணாரக் கண்டு களித்தார் 
அருணகிரியார் . பின் பாடிப் பரவசமுற்றார் . தனக்குப் 
பிரமன் நாலாயிரம் கண் நல்க வில்லையே என வருந்தினார் . 
அக் கந்தர் அலங்காரப் பாடல் வருமாறு : 

மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு 
மேலான தேவனை மெய்ஞ்ஞான தெய்வத்தை மேதினியிற் 
சேலார் வயற்பொழிற் செங்கோடனைச் சென்று கண்டு 

( தொழ 
நாலா யிரங்கண் படைத்தில னேயந்த நான்முகனே . 

- கந்தர் அலங்காரம் : 90 
வில்லிபுத்தூரரொடு வாதிட்டு வென்று அவர் காதினை 
அறுக்காமல் விட்டு அவருக்கு அருள் செய்தார் என்ற 
செய்தியும் , அவர் அதுபோது பாடிய பாட்டு கந்தரந் 
தாதியில் வரும் திதித்த எனத் தொடங்கும் பாடலாகும் 
என்றும் கூறுவர் . இப்பாடலுக்குப் பொருள் கூற முடியாமல் 
வில்லிபுத்தூரார் விழித்தாராம் . வில்லிபுத்தூரார் தம் 


108 


முருகன் காட்சி 


செருக்கை யொழித்து அவருக்கு அருள் சுரந்த காரணத் 
தினாலேயே அருணகிரியார் ‘ கருணைக் கருணகிரி எனப் 
பட்டார் என்பர் . 

காசுக்குக் கம்பன் கருணைக் கருணகிரி 
ஆசுக்குக் காளமுகி லாவனே ! .-- தேசுபெறும் 
ஊழுக்குக் கூத்தன் ; உவக்கப் புகழேந்தி 

கூழுக்கிங் கௌவையெனக் கூறு 
என்ற தனிப்பாடல் இதனை உணர்த்தும் . 

ஐயா அருணகிரி அப்பா உனைப்போல 

மெய்யாக ஓர் சொல் விளம்பினர் யார் 
என்றும் , 

எந்தையருள் நாடி இருக்கும் நாள் எந்நாளோ ? 

என்றும் தாயுமான தயாபரர் அருணகிரிநாதரின் அருட் 
பெருக்கினை வியந்து போற்றியுள்ளார் . அருணகிரியாரும் 
வில்லிபுத்தூராரும் சம காலத்தவர் அல்லர் என்றும் எனவே 
இச்செய்தி கற்பிதமே என்றும் மறைந்த கல்வெட்டறிஞர் 
திரு . சதாசிவப் பண்டாரத்தார் அவர்கள் தம் நூலில் 
குறிப்பிட்டுள்ளார் . 

அருணகிரியார் பாடிய பிற நூல்கள் கந்தர் அலங்காரம் , 
கந்தர் அந்தாதி , திருவகுப்பு , கந்தர் அநுபூதி முதலியன 
வாகும் . 

இத்தகு பெரியார் முருகனிடம் வேண்டுவது பின் வரு 
வனவாகும் : 

உன்புகழே பாடி நானிணி அன்புட னாசார பூஜை செய்து 
உய்ந்திட வீணாள் படாதருள் புரிவாயே . 

-- திருப்புகழ் ; 66 
ஆறெழுத்தை நினைந்து குகாகுகா என 
வகை வராதோ . 

--திருப்புகழ் : 326 
உனது பொற்சரணம் எப்பொழுதும் 
நட்பொடு நினைத்திட அருட் டருவாயே . 

-- திருப்புகழ் : 762 


அருணகிரிநாதர் காட்டும் முருகன் 


109 


மறவாதுன் நாமம் புகழ்பவர் பாதந் தொழஇனி 
நாடும்படி யருள் புரிவாயே . 

- திருப்புகழ் : 1038 
நோய்கள் பிறவிகள் தோறும் எனை 
நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே . 

- திருப்புகழ் : 260 
யான் அவா அடங்க என்று பெறுவேனோ . 

- திருப்புகழ் : 739 
இறைவா எதுதா அதுதா . 

--திருப்புகழ் : 834 
அந்தகனும் எனையடர்ந்து வருகையினில் 
அஞ்சல் எனவலிய மயில்மேல் நீ - அந்த மறலியொடு 
உகந்த மனிதன் நமதன்பன் எனமொழிய வருவாயே 

-- திருப்புகழ் : 70 
காலன் ... எனதாவி தனையே குறுகி வருபோது 
ஆதிமுரு காதிமுரு காதிமுரு கா எனவும் 
ஆதிமுரு காநினைவு தருவாயே . 

திருப்புகழ் : 1242 
வாழி ! இனிப்பிறவாது நீ யருள் புரிவாயே . 

--திருப்புகழ் : 1204 
இவ்வாறு தணிகைமணி திரு . வ . சு . செங்கல்வராய 
பிள்ளை அவர்கள் திருப்புகழை நன்கு கற்று 

கற்று ஆய்ந்து 
அருணகிரியார் 

மனக்கிடக்கையை ‘ அருணகிரிநாதர் 
என்ற தம் நூலில் புலப்படுத்தியுள்ளார்கள் . 
எனவே 

முருகனை முழுமனத்துடன் வழுத்தினால் 
பிறவா யாக்கை தந்து பேரருள் சுரப்பான் 

என்பது 
கண்ணம் . 

உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் 
மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் 
கருவாய் உயிராய்க் கதியாய் விதியாய் 
குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே . 

கந்தரநுபூதி : 51 


8. குமரகுருபரர் காட்டும் முருகன் 


திக்கெலாம் புகழும் திருநெல்வேலியிலே தாமிரபரணி 
ஆற்றின் வடகரையில் ஸ்ரீ வைகுண்டம் என்ற அழகுத் 
திருநகரின் வடபால் ஸ்ரீ கைலாசம் என்றொரு பகுதியில் 
சைவ வேளாளர் குடும்பம் ஒன்று வாழ்ந்து வந்தது . 
முருகனின் பழவடியாராய் 

விளங்கியது அக்குடும்பம் , 
முருகன் திருவடியார் என்பதற்கேற்பத் தண்டாத தமிழ்ப் 
புலமையும் அக் குடும்பத்திற்கு மிக்கிருந்தது . இக் குடும்பத்தில் 
வந்த சண்முகசிகாமணி கவிராயருக்கும் அவர் தம் அருமை 
மனையாட்டி சிவகாமசுந்தரி அம்மைக்கும் பிறந்தது ஓர் 
ஆண்குழந்தை , அக்குழந்தையே நம் குமரகுருபரர் . 

ஐந்து வயது வரையில் பிறந்த குழந்தை ஒன்றும் 
பேசாமல் ஊமையாக இருந்தால் பெற்றோர்க்கு எப்படி 
இருக்கும் ? அவர்கள் மனம் அலையிடைத் துரும்பெனக் 
கலங்கியது . பெற்றோர்கள் குழந்தையைத் திருச்செந் 
தூருக்கு எடுத்துச் சென்று , செந்திலாண்டவன் சந்நிதி 
யில் கிடத்திப் பாடுகிடந்தனர் . கந்தவேளின் கருணை 
மழையால் பேசாத குழந்தை பேசிற்று ; பேசமட்டுமா 
செய்தது ? கல்வி கேள்வியிற் சிறந்து கவி 

பாடவும் 
தொடங்கிற்று . 

செந்திற்பதிவாழ் கந்தவேளின் கருணைப் பெருக்கால் 
பேசும் திறம் பெற்றதால் முதன் முதலாகக் குமரகுரு 
பரர் அப்பெருமான் மீது கந்தர் கலிவெண்பா பாடினார் . 
முருகப் பெருமானும் சிவபெருமானும் வேறல்லர் என்றும் , 
இருவரும் ஒருவரே என்றும் கொள்கையுடையவர் 
குமரகுருபரர் . எனவே இவர் கந்தர் கலிவெண்பாவில் 
சிவனுக்குரிய இயல்புகளை முருகன் மீது ஏற்றிப் பாடி 
யுள்ளார் . திருமுருகனின் வடிவழகினைச் சிறப்புறக் கந்தா 


குமரகுருபரர் காட்டும் முருகன் 


1.11 


வெண்பாவில் இருபத்தொரு கண்ணிகளில் இவர் 
படித்துள்ளார் . ( 37-57 ) 

இளம்பருதி நூறா யிரங்கோடி போல 

வளந்தருதெய் வீக வடிவும் 
பன்று அக் ‘ கைபுனைந் தியற்றாக் கவின்பெறு வனப்பினைப் 
கழ்கின்றார் . 


முருகன் சூரனை அழித்த செய்தியினைக் கூறி மறை 
மூடிவாம் சைவக் கொழுந்தே ! தவக்கடலே ! வானுதவும் 
தெய்வக் களிற்றை மணஞ் செய்தோனே ” என்று புகழ்ந்து 
துதிக்கின்றார் . இத்தகு சீர்மிகுந்த முருகவேளிடம் குமர 
குருபரர் இரந்து வேண்டுவன இவையாகும் : 

பல்கோடி சன்மப் பகையு மவமிருந்தும் 
பல்கோடி விக்கினமும் பல்பிணியும் - பல்கோடி 
பாதகமுஞ் செய்வினையும் பாம்பும் பசாசுமடற் 
பூதமுந்தீ நீரும் பொருபடையும் - தீதகலா 
வெவ்விடமுந் துட்ட மிருகமுத லாமெவையும் 
எவ்விடம்வந் தெம்மை யெதிர்ந்தாலும் - அவ் விடத்தின் 
பச்சைமயில் வாகனமும் பன்னிரண்டு திண்டோளும் 
அச்ச மகற்று மயில்வேலும் - கச்சைத் 
திருவரையுஞ் சீறடியுஞ் செங்கையு மீரா 
றருள்விழியு மாமுகங்களாறும்- விரிகிரணம் 
சிந்தப் புனைந்த திருமுடிக ளோராறும் 
எந்தத் திசையு மெதிர்தோன்ற -- வந்திடுக்கண் 
எல்லாம் பொடிபடுத்தி யெவ்வரமுந் தந்து புகுந் 
துல்லாசமாக வுளத்திருந்து ... 
கடியேற்கும் பூங்கமலக் கால்காட்டி யாட்கொண் 
டடியேற்கும் முன்னின் றருள் . 

--கந்தர் கலிவெண்பா : 111.122 
குமரகுருபரர் முருகன் மீது இயற்றிய மற்றொரு 
மறந்த நூல் முத்துக் குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் ஆகும் . 


212 


முருகன் காட்சி 


இக்காலத்து வைத்தீசுவரன் கோயில் அந்நாளில் புள்ளி 
ருக்கும் வேளூர் என வழங்கியது . மேலும் ஆதிவைத்திய 
நாதபுரி , கந்தபுரி , குருகூர் , சடாயுபுரி , தினகரபுரி , பருதிபுரி , 
புள்ளூர் , வேதபுரி , வேளூர் எனப் பல திருப்பெயர்களும் 
இத்தலத்திற்கு வழங்கும் என்பது இவர் பாடலால் பெறப் 
படும் . இத்தலத்துறை முருகக் கடவுள் தீராத வினை 
தீர்த்தருளும் தம்பிரானாக விளங்குகிறார் . கடவுள் 
முத்துக்குமரர் என்றும் சேனாபதி என்றும் வழங்கப்படு 
கின்றார் . இம் முருகப் பெருமான் மீது குமரகுருபரர் 
பாடிய பிள்ளைத் தமிழே முத்துக்குமார சுவாமி பிள்ளைத் 
தமிழாகும் . 


பிள்ளைத் தமிழில் செங்கீரைப் பருவத்தில் 
முருகன் வள்ளியம்மையிடம் கொண்ட காதலைக் குமர 
குருபரர் நயம்படப் பின் வருமாறு கிளத்துகின்றார் : 
கூனேறு மதி நுதற் றெய்வக் குறப்பெண் 

குறிப்பறிந் தருகணைந்துன் 
குற்றேவல் செய்யக் கடைக்கண் பணிக்கெனக் 

குறையிரந் தவடொண்டைவாய்த் 
தேனூறு கிளவிக்கு வாயூறி நின்றவன் 

செங்கீரை யாடியருளே 
செத்துப் பிறக்கின்ற தெங்வங்கண் மணவாள 
செங்கீரை யாடியருளே . 

-- முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத் தமிழ் : 2 : 5 
பிறிதோரிடத்தில் முருகனைக் கூறும்பொழுது அழகு 
கனிந்து முதிர்ந்த விளங்கனி எனப் புகழ்கின்றார் . மேலும் 
‘ அருள் பொழி திருமுக மசைய வசைந்தினிதாடுக செங்கீரை 
என்று முருகனின் கருணைப் பெருக்கினைக் குறிப்பிடு 
கின்றார் . 

தாலப் பருவத்தில் “ மலையாள் வயிறு வாய்த்த முழு 
மணியே தாலோ தாலேலோ ” என்று முருகன் பிறந்த 


குமரகுருபரர் காட்டும் முருகன் 


113 


உமையம்மையின் திருவயிற்றினைப் புகழ்ந்துரைக்கின்றார் . 
< தோலாத முத்தமிழ் நாவா ” என்றும் குறிப்பிடுகின்றார் . 
மேலும் முருகக் கடவுள் அசுரரொடு போரிடுகையில் இறந்த 
அவுணர்கள் சூரிய மண்டலத்தை ஊடுருவிச் சென்று வீர 
சுவர்க்கம் புகுந்து தேவராகித் தேவலோக இன்பத்தைத் 
தாமும் தவறாது துய்ப்பர் என்றும் குறிப்பிடுகின்றார் . 


முத்தப் பருவப் பாடலில் , கள்ளைக் குடித்த மகளிர் 
மயக்கத்தால் வானூர் மதியைத் தேனிறால் என்று கருதி 
அதனை விரும்ப , மங்கையர்பால் மாறா 

மையலும் 
மயக்கமும் கொண்ட ஆடவர் அச் சந்திரனைப் பிடித்துப் 
பிழியத் தொடங்கும் எல்லையில் , சந்திரன் தனக்குரிய 
தண்டனை இது போதும் என்று கருதி “ நான் மகளிர் 
முகத்திற்கு ஒப்பென்று ஒருபோதும் கூறினேனில்லையே ” 
எனக் குறையிரந்து விடுபட்டு மகிழ்வான் என்று கற்பனை 
மிகுந்த பாடலொன்றினைப் புகழ்ந்துள்ளார் . அப்பாடலின் 
ஒரு பகுதி வருமாறு : 


துளிதூங்கு மழைமுகிற் படலங் கிழிக்கும் 

துகிற்கொடிகள் சோலைசெய்யத் 
தாரண முகப்பிற் றவழ்ந்தேறு கலைமதித் 

தோற்றத்தை யறுகான்மடுத் 
தளிதுங்கு தேனிறா லிதுதம்மின் வம்மினென் 

றழிநறா வார்ந்து நிற்கும் 
அந்நலார் கைகூப்ப வாடவர் பிழிந்தூற்று 

மளவிலப ராதமிதெனா 
ஒளிதூங்கு முகமதிக் கொப்பென்கி லேன்விடுதிர் 
உயிரொன்று மெனவிடலும் . 
--முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத் தமிழ் : 5 : 7 


வருகைப் பருவத்தில் ஓசைநயம் மிகுந்த பாடல்களில் 
முருகனை வாவெனப் புலவர் விளிக்கின்றார் : 


114 


முருகன் காட்சி 


இழுமெ னருவி சொரியு மிமய முதல்வி 

புதல்வன் வருகவே 
இயலு நடையும் வடிவு மழகு மெழுத 

வரியன் வருகவே . 

--முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத் தமிழ் : 6 : | 
அம்புலிப் பருவத்தில் முருகனே கண்கண்ட கடவுள் 
என்று சாதித்துப் பேசுகின்றார் புலவர் : 
விழியாக முன்னின்று தண்ணளி சுரந்தவர்கள் 

வேண்டிய வரங் கொடுப்பான் 
மெய்கண்ட தெய்வமித் தெய்வமல்லாற் புவியில் 
வேறில்லை யென்றுணர்தி . 

-முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத் தமிழ் : 7 : ( ) 
குமரகுருபரர் சிற்றில் பருவப் பாடலில் சிறுசோறு 
வேண்டி விளையாடும் இடத்தில் சிற்றில் சிதையாமலிருக்கக் 
கோருகின்றார் : 

பிள்ளை மதிச்செஞ் சடைச் செருகும் 

பெருமானார்க்கு முலகேழும் 
பெற்ற தாய்க்கு நீயருமைப் 

பிள்ளை யெனினெம் பேராய 
வெள்ள மமைத்த சிறுசோறு 

வேண்டி னிடுகே மலதெளியேம் 
விளையா டிடத்துச் சிறுகுறும்பு 

விளைத்தாற் பொறுக்க விதியுண்டோ . 

- முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத் தமிழ் : 8 : 1 
சிறுபறைப் பருவத்திலே முருகனை முத்தமிழ் பயில்பரு 
திப்பதி முருகனாகக் காண்கின்றார் குமரகுருபரர் . 
இறுதிப் 

பருவமான சிறுதேர்ப் பருவத்தில் 
முருகனைத் தீராத வினை தீர்த்த திருமுருகன் என்று கூறிப் 
பரவி வணங்குகின்றார் , முருகன் , அருள் பெற்ற அடிய 
வராம் குமரகுருபரர் . 


குமர குருபரர் காட்டும் முருகன் 


115 


முருகப் பெருமானின் எழுதற்கரிய இயற்கை எழிலினை 
முருகனடியார்கள் விழிகளிலும் மனத்திலும் எழுதி எழுதி 
இன்புறுவார்கள் என்பதனை , 

வடிவினழகு மெழுத வரிய 

புயமு நறிய செச்சையும் 
மருமம் விரவு குரவு மரையின் 

மணியு மணிகொள் கச்சையும் 
கடவு மயிலு மயிலு மொழுகு 

கருணை வதன பத்மமும் 
கமல விழியும் விழியு மனமு 

மெழுதி யெழுதி நித்தலும் 
அடிக ளெனவு னடிகள் பணியு மடியர் . 

--முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத் தமிழ் : 5-10 
என்ற பாடலில் புலப்படுத்தியுள்ளார் . 

இப்பாடலைப் படிக்கும் பொழுது முருகனின் அழகுத் 
சிருக்கோலம் நம் கண்முன்னால் வருகின்ற தன்றோ ? 
இதுவே குமரகுருபரர் காட்டும் முருகனின் மாறாத இளைய 
அழகிய திருக்கோலமாகும் . 


9 . 


வள்ளலார் காட்டும் முருகன் 


அன்னம் 

பாலிக்கும் தில்லைப்பதிக்கு வடமேற்கே 
மருதூர் என்றோர் ஊர் உண்டு . தென்னார்க்காடு மாவட் 
டத்தில் உள்ள இவ்வூரில் சுபானு ஆண்டு புரட்டாசித் 
திங்கள் 21 ஆம் நாள் ( 5-10-1823 ) ஞாயிற்றுக்கிழமையன்று 
இராமையா பிள்ளைக்கும் சின்னம்மாளுக்கும் பிறந்த 
பிள்ளையே நம் அருட்சோதி இராமலிங்க வள்ளலாவர் , 
அவர் பிறந்த வேளையில் ஓர் ஒளி தோன்றியது என்றும் , 
தேவர்கள் பூமாரி பொழிய , அடியவர்களாம் அன்பர்கள் 
அகமகிழ்ந்தனர் என்றும் கூறுவர் . 

பள்ளிப் படிப்பில் இராமலிங்கம் பிள்ளையின் மனம் 
செல்லவில்லை . ஓதாது 

உணர்ந்த 

பெரியவர்கள் 
எல்லைக் குட்பட்ட கல்வியில் கட்டுண்டிருப்பரோ ) 
இளமையில் இராமலிங்கர் 

தன் அண்ணன் சபாபதிப் 
பிள்ளையோடு தங்கியிருந்தார் . அண்ணன் வாழ்ந்தது 
தருமமிகு சென்னையாகும் . அவர் குடியிருந்த சென்னை 
ஏழுகிணறு வட்டத்து வீராசாமிப்பிள்ளைத் தெரு , 39- ஆம் 
எண் இல்லத்து மாடியில் அண்ணியாரின் தூண்டுதலால் 
தாமே கல்வி பயிலத் தொடங்கினார் இராமலிங்கர் . 


இராமலிங்கரின் சற்குரு சுவாமிநாதன் என்றும் 
தகப்பன்சாமி என்றும் குருநாதன் என்றும் குருசாமி என்றும் 
கூறப்படும் முருகப் பெருமானே ஆவர் . யாவற்றுக்கும் 
மூலமதாய் 

விளங்கும் பிரணவப் பொருளினைத் 
தந்தைக்கே உபதேசித்த பெருமான் அன்றோ அவர் 
“திருவருட்பாப் பெருநூல் நம் இராமலிங்கர் முருகப் 
பெருமானைக் கண்ணாடியில் கண்டு அவர் 

அருளால் 


வள்ளலார் காட்டும் முருகன் 


117 


ம.தாது ஓதியுணர்ந்தார் என்றும் குறிப்பிடுகின்றது . 
அப்பகுதி மட்டும் ஈண்டு அகழ்ந் தெடுத்துத் 
கரப்படுகின்றது . 


“ அறையினை அடைந்த நம் பிள்ளைப் பெருமானார் 
தெய்வ ஆராதனைக்கு வேண்டிய திருவிளக்கு , பழம் , 
கிருமலர் , சாம்பிராணி , வத்தி , கற்பூரம் , கற்கண்டு 
முதலியவற்றைச் சேகரித்துக்கொண்டு அவ்வறையிலே 
திருவிளக்கை ஏற்றி , ஒரு கண்ணாடியைச் சுவரில் மாட்டி , 
அக் கண்ணாடிக்கு மாலை சூட்டி , பழம் படைத்து , கற்பூரம் 
காட்டி , கண் 

இமை கொட்டாது அதனையே உற்று 
நோக்கினார் . அக்கண்ணாடியில் சிறிது நேரத்திற்கெல் 
லாம் திருத்தணிகைக் கந்தப்பெருமான் திருவுருவம் 
தெரியலாயிற்று . 


தணிகைமலை மீதுறையும் அணிகொள் சேவற் 
கொடியோனாம் முருகப்பெருமானைத் 

தம் முன்னே 
கண்டவுடன் இராமலிங்கரின் 

உள்ளம் 

பொங்கியது ; 
களிநடமிட்டது ; கவிதை மழையும் பொழிந்தது : 


சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் 

ஆறும் திகழ்கடப்பந் 
தார்கொண்ட பன்னிரு தோள்களும் 

தாமரைத் தாள்களும் ஓர் 
கூர்கொண்ட வேலும் மயிலும் நற் 

கோழிக் கொடியும் அருள் 
கார்கொண்ட வண்மைத் தணிகா 

சலமும் என் கண்ணுற்றதே . 


கண்டது . 


அவர் உள்ளத்தின் உவகை ஊற்றில் ஊறிப் பொங்கிய 
கவிதையில் ஒன்றே மேலே 

திருத்தணிகை 
வேலவன்பால் அன்றிலிருந்து ஆராத காதல் கொண்ட 
அடியவராய் இராமலிங்கர் ஆனார் . எனவே தான் , 


118 


முருகன் காட்சி 


ண்ணேனோ மகிழ்வினொடும் திருத்தணிகை 

மலையதனை நண்ணி என்றன் 
கண்ணேநீ அமர்ந்த எழில் கண்குளிரக் 

காணேனோ . 
என்று பின்னாளில் மனங்கசிந்து பாடினார் . 

இளவயதிலேயே முருகப்பெருமான் தன்னை 
கொண்ட அன்பின் பெருக்கினை இராமலிங்கரின் பின் 
வரும் திருவாக்குக் கொண்டு தெளியலாம் . 
அறியாத பருவத்தே என்னைவலிந் தழைத்தே 

ஆடல் செயும் திருவடிக்கே பாடல்செயப் பணித்தார் 
வெம்மாலைச் சிறுவரோடும் விளையாடித் திரியும் 

மிகச்சிறிய பருவத்தே வியந்து நினை நமது 
பெம்மான் என் றடி குறித்துப் பாடுவகை புரிந்த 

பெருமானே நான் செய்த பெருந்தவ மெய்ப்பயனே . 
மேலும் பிறிதொரு பாடலில் இவர் , 


ஏதும் ஒன் றறியாப் பேதையாம் பருவத்து 

என்னை ஆட் கொண்டெனை உவந்தே 
ஓதும் இன் மொழியால் பாடவே பணித்த 

ஒருவனே என்னுயிர்த் துணைவா ? 
என்றும் பாடியுள்ளமை கொண்டும் அறியலாம் . இராம 
லிங்கர் தான் எழுதிய உரைநடையின் ஒரு பகுதிகொண்டும் 
இவ்வுண்மையினை நாம் துணியலாம் . 

“ தனித் தலைமைக் கடவுளே ! குமார பருவத்தில் 
என்னைக் கல்வியிற் பயிற்றும் ஆசிரியர் இன்றியே என் 
தரத்தில் பயின்று 

அறிதற்கு அருமையாகிய கல்விப் 
பயிற்சியை 

எனது 

உள்ளகத்தே இருந்து பயிற்றுவித் 
தருளினீர் .. 

இவ்வாறு தமக்கு அருள்புரிந்த அறுமுகனைக் 
கொம்மிப் பாடலொன்றில் சிறப்புறக் கூறுகின்றார் 
இராமலிங்கர் : 


வள்ளலார் காட்டும் முருகன் 


119 


மாமயி லேறி வருவாண்டி - அன்பர் 

வாழ்த்த வரங்கள் தருவாண் டி 
தீமையி லாத புகழாண் டி - அவன் 
சீர்த்தியைப் பாடி யடியுங்கடி 

சண்முகர் கொம் . : 2 
மேலும் அவர் , 
பன்னிரு தோள்க ளுடையாண் டி- கொடும் 

பாவிகள் தம்மை யடையாண் டி 
என்னிரு கண்க ளனையாண் டி - அவன் 
ஏற்றத்தைப் பாடியடியுங்க டி . 

-சண்முகர் கொம்மி : 3 
என்றும் , 
சைவந் தழைக்கத் தழைத்தாண் டி -- ஞான 

சம்பந்தப் பேர்கொண்ட டழைத்தாண் டி 
பொய்வந்த வுள்ளத்திற் போகாண் டி - அந்தப் 
புண்ணியன் பொன்னடி போற்றுங்க டி 

-சண்முகர் கொம்மி : 12 
என்றும் பாடியுள்ள பாக்களின் சிறப்புச் சொல்லுக் கடங் 
காதனவாம் . திருமுருகனே ஞானசம்பந்தப் பெருமானாகத் 
தோன்றினார் என்பது பெரியார் - கொள்கை ; 
கிரியார் கொள்கையும் அதுவே . இராமலிங்கர் கொள் 
கையும் அருணகிரியாரை யொட்டியே அமைந்திருந்தது 
என்பது மேலே கண்ட பாடல்வழிப் புலனாகும் . 

சண்முகர் வருகையினைப் பாடும்பொழுது , 
வாரும்வா ருந்தெய்வ வடிவேல் முருகரே 

வள்ளிம ணாளரே வாரும் 
புள்ளிம யிலோரே வாரும் 

சண்முகர் கொம்மி : 1 
என்று மிடுக்காகவும் எடுப்பாகவும் கவிதை புனைந்துள்ளார் 
இராமலிங்கர் . 


அருண 


120 


முருகன் காட் 


திருத்தணிகைப் பெருமானை நாடோறும் பரவி வழி 
பட்டு வந்தார் இராமலிங்கர் . எனவே தான் 

தணிகை 
நாதரின் தண்டைச் சிலம்படி காணத் தவம் கிடந்தார் . 
பண்ணேறு மொழியடியர் பரவி வாழ்த்தும் 

பாதமலர் அழகினை இப்பாவி பார்க்கில் 
கண்ணேறு படுமென்றோ கனவி லேனும் 

காட்டென்றால் காட்டுகிலாய் கருணைஈதோ . 
என்று நெக்குருகிப் பாடித் தணிகைப் பெருமானிடத்துத் 
தாம் கொண்ட தணியாத காதலைத் தடைபடாத 
பாட்டோட்டம் அமைந்த பின்வரும் பாடலில் கல்லும் 
கனிய எடுத்து மொழிந்துள்ளார் : 


செய்கொள் தணிகை நாடேனோ 

செவ்வேள் புகழைப் பாடேனோ 
கைகள் கூப்பி ஆடேனோ 

கருணைக் கடலில் நீடேனோ 
மெய்கொள் புளகம் மூடேனோ 

மெய் அன் பர்கள்பால் கூடேனோ 
பொய்கொள் உலகோ டூடேனோ 

புவிமீ திருகால் மாடேனோ . 
இராமலிங்க வள்ளல் கண்ட கருணை 

வள்ளலாம் 
கந்தப்பெருமானின் கண்ணாடித் தரிசனம் அவர் தம் 
உள்ளத்தில் கவிதை மழையினைப் பெருக்கெடுக்கச் செய்து 
அருட்பாப் பாடலாகப் பொழிந்து தள்ள அருள் சுரந்தது . 


10. இருபதாம் நூற்றாண்டுக் கவிஞர்கள் 

காட்டும் முருகன் 


பாரதியார் 


பாரதியார் தோத்திரப் பாடல்கள் என்ற பகுதியுள் 
கண்டுள்ள முருகா ! முருகா ! என்ற பாடலில் சில அடிகள் 
நம் நெஞ்சை அள்ளும் நீர்மையனவாய் உள்ளன . 

அவை 
வெருமாறு : 

வருவாய் மயில்மீ தினிலே 

வடிவே லுடனே வருவாய் 
தருவாய் நலமும் தகவும் புகழும் 

தவமும் திறமும் தனமும் கனமும் ( முருகா ) 
சுருதிப் பொருளே , வருக 

துணிவே கனலே , வருக ! 
கருதிக் கருதிக் கவலைப் படுவார் 

கவலைக் கடலைக் கடியும் வடிவேல் ( முருகா ) 
அறிவா கியகோ யிலிலே 

அருளாகிய தாய் மடி மேல் 
பொறிவே லுடனே வளர்வாய் ! அடியார் 

புதுவாழ்வு வுறவே புவிமீ தருள்வாய் ( முருகா ) , 
அடுத்து வேலன் பாட்டு என்ற பாடலில் , 

வில்லினை யொத்த புருவம் வளைத்தனை ; 

வேலவா! - அங்கோர் 
வெற்பு நொறுங்கிப் பொடிப்பொடி 

யானது , வேலவா ! 
சொல்லினைத் தேனிற் குழைத்துரைப் பாள் சிறு. 

வள்ளியைக் - கண்டு 


122 


முருகன் காட்சி 


சொக்கி மரமென நின்றனை 

தென்மலைக் காட்டிலே 
என்று பாடியதோடு அமையாது பாட்டின் இறுதியில் , 

ஆறு சுடர்முகங் கண்டு விழிக்கின்ப 

மாகுதே ; -- கையில் 
நீறு படக்கொடும் பாவம் பிணிபசி 

யாவையும் - இங்கு 
நீக்கி அடியரை நித்தமுங் 

காத்திடும் வேலவா ! 
என்று முருகப் பெருமான் அடியவர்க்கு அஞ்சல் என்று 
அருளி , பிணி பசி பாவங்களைக் களைந்து காத்து அருள் 
புரிவான் என்பதனைச் சிறப்புறக் கூறியுள்ளார் . 
அடுத்து , முருகன் பாட்டு என்ற பகுதியில் , 
வீரத் திருவிழிப் பார்வையும் வெற்றி 

வேலும் மயிலும் என் முன்னின்றே- எந்த 

நேரத் திலும் என்னைக் காக்குமே . 
என்று ‘ வேலும் மயிலும் துணை என்பதனைச் சொல்லி 
நமக்கு நல்வழி காட்டுகின்றார் . 

ஆறுமுகமும் பன்னிருகையும் வீர விழிகளும் வெற்றி 
வேலும் மயிலும் 

கொண்ட ஞானத் திருவுருவமே 
பாரதியார் நமக்குக் காட்டும் முருகன் அருளுருவமாகும் . 
கவிமணி 

திருச்செந்தூர் முருகனிடத்திலே மாறாத பக்தி 
கொண்டவர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் 
ஆவர் . அமரவிளைப் புலவர் சுடலைமுத்துப்பிள்ளை 
என்பவர் திருச்செந்தூருக்குச் சென்று முருகனைத் தரிசிக்கப் 
போகும் வழியில் கவிமணியைக் கண்டு முருகன் மேல் ஒரு 
பாடல் பாடியருளுமாறு கேட்டார் . அதுபோது கவிமணி 
பாடிய பாடலில் கழிவிரக்கம் மிகுதியும் காணப்படுகின்றது . 


கவிஞர்கள் காட்டும் முருகன் 


123 


ஒரு செய்யுள் வருமாறு : 

உன்னிடத்தி லன்றி உலகில் எவரிடம்போய் 
என்னுடைய சங்கடத்தை யானுரைப்பேன் - பன்னிருகை 
ஏந்துமெழில் செந்தில் இறைவா ! உனையன்றி 
ஆந்துணை வேறுண்டோ ஐயா ? 

மேலும் கவிமணி அவர்கள் கவிவாணர்கள் வாழ 
வரந்தர வேண்டும் என்று குறையிரந்து குகனாம் 
முருகனைப் பரவி வந்திருக்கின்றார் : 

செந்தில் முருகா ! திருமால் மருகா ! என் 
சிந்தை குடிகொண்ட தேசிகா! -- வந்தினிய 
பைந்தமிழ்ச் சோலையிலே பாடும் கவிக்குயில்கள் 
சந்ததம் வாழவரம் தா . 

அடுத்து மாயன் முருகன் என்ற கீர்த்தனைப் பாடலில் 
கல்லும் கனிந்துருகும் வண்ணம் கந்தவேளை அருளுமாறு 
வணங்குகின்றார் கவிமணி அவர்கள் . 


பல்லவி 


ஐயா ! நீ அருள் செய்யவேண்டும்- உன்றன் 
அடியிணை யன்றிவே றொருதுணை அறிவேன் 


அநுபல்லவி 
ஒய்யார மாமயிலில் 

உல்லாச மாகவரும் 
வையா புரிமருகா 

மாயன் திருமருகா ! 


( ஐயா ) 


சரணம் 
வஞ்ச வினைமலியும் உலகில்-- வாழும் 

வழியறி யாது நிதம் வந்திடு மெளியேன் 
அஞ்சிவந் துன்னையே 


124 


முருகன் காட்சி 


அடைக்கல மாய்ப்புகுந்தேன் 
அமரரைச் சிறை தவிர்த் 
தாண்ட குமரா ! என் 

( ஐயா ) 
இறுதியாக , கவிமணி முருகப் பெருமானை வேண்டி 
நிற்கும் வரம் இதுவே : 


பல்லவி 
சித்தம் இரங்கி அருளையா ! - சற்றே 
சித்தம் இரங்கி அருளையா ! 

அநுபல்லவி 
நித்தமுன் திருக்கோவில் 

நினைந்து தொழுது நின்றேன் ; 
முத்தையனே ! செந்தில் 
முருகனே ! சண்முகனே ! 

( சித்தம் ) 
சரணம் 
மன்னராய்ப் பிறக்கவும் வேண்டாம் - அந்த 

வானக வாழ்வும் பெறவேண்டாம் ; 
உன்னடி நிழலிலே 

ஒதுங்கிடச் சிறிதிடம் 
என்னுயிருக் குதவ 
எம்பெரு மானே நீ 

( சித்தம் ) 
நாமக்கல் கவிஞர் 

காந்தியக் கொள்கைகளைக் கவிதை வழி நாட்டிற் 
பரப்பிவந்த நாமக்கல் கவிஞர் திரு . வே . இராமலிங்கம் 
பிள்ளை அவர்கள் கடவுள் மேலும் - தமிழ்க் கடவுளாம் 
முருகன் மேலும் மனம் நெகிழ்ந்து பாடியுள்ளார் . முருகன் 
மொழிந்த சொல்லால் பற்றுக்கள் அற்ற நிலை 
வந்தெய்தியது என்கிறார் கவிஞர் . 

இளமையந்த முருகன் வந்து 

என்னொடொன்று சொல்லவே 


கவிஞர்கள் காட்டும் முருகன் 


125 


என்னுளத் திருந்த பந்தம் 

ஏதுமற்றுப் போனதே . 


என்று முருகன் செயல் கூறும் கவிஞர் , முருகன் அஞ்சேல் 
என்று தமக்கு அளித்த அபயத்தால் துன்பம் நீங்கிச் சுகம் 
வந்ததாகக் குறிப்பிடுகின்றார் : 


அன்பனந்த முருகன்வந் 

தழைத்திருத்தி என்னையே 
அஞ்சல் அஞ்சல் அஞ்சலென் 

றகங்குழைந்து சொன்னதால் 
துன்பமிக்க அடிமைவாழ்வில் 

தோய்ந்திருந்த என்மனம் 
சோகம்விட்டு விடுதலைக்கு 
மோகமுற்றி விட்டதே . 

- தமிழன் இதயம் : முருகன் பாட்டு . 
“ முருகன்மேற் காதல் என்ற இசைப்பாடலில் , முருகன் 
என்ற பெயர் சொன்னால் உள்ளம் உருகுவதாகவும் , 
கந்தனென்று பெயர் சொன்னால் சிந்தை துள்ளுவ 
தாகவும் , வேலனென்று பெயர் சொன்னால் வேர்வை 
கொட்டுவதாகவும் , குமரனென்ற சத்தத்தால் சித்தம் 
குளிர்வதாகவும் , குகன் என்று சொல்வதற்குள் அகம் 
மறந்ததாகவும் கவிஞர் குறிப்பிடுகின்றார் . 

ஆடும் மயிலில் வரக்கண்டேன்- சொல்ல 
அழகு அதைவிட ஒன்றுண்டோ 
வீடு வாசல் பொருள் எல்லாம் - துச்சம் 

விட்டு மறந்த னடி நல்லாள் . 
என்று முருகன் மயில் மீதமர்ந்து உலா வரும் உவப்பான 
காட்சியினைக் கண்ட கவிஞர் வீடு வாசல் பொருள் 
எல்லாம் துச்சம் எனத் துறந்து முருகன் காட்சியில் ஒன்று 
பட்ட நிலையினைக் கவினுறக் காட்டியுள்ளார் . 


மு .8 


126 


முருகன் காட்சி 


உளுந்தூர்ப் பேட்டை சண் முகம் 
முருகனைப் 

பற்றிய பாடல்களைப் பாமணக்க 
நாமணக்கப் பாடும் இளங்கவிஞர் இவர் . தென்பழனித் 
தெய்வமே என் சிந்தை நிறை செல்வமே எனப் பாடும் 
இவர் இறைமை குறித்து இனிய பல கவிதைகளை இசை 
இனிமை 

பொருந்த இயற்றியுள்ளார் . ( மலைபோல் 
துன்பமும் பனிபோல நீங்கிடும் மால்மருகன் மனம் 
வைத்தால் என்றும் , அலைவாய் அழகன் அன்பருக்கன்பன் , 
அவனே என் துயர் அகற்றிடும் நண்பன் என்றும் பக்திச் 
சுவை நனி சொட்டப் பரங்குன்றமர்ந்த பெருமானைப் 
பரவி நிற்கின்றார் . 

நீயல்லால் தெய்வம் இல்லை - எனது 

நெஞ்சே நீ வாழும் எல்லை - முருகா 
என்றும் , 

வாயாரத் துதித்து மனமார நினைந்து 
வணங்கிடலே என் தன் வாழ்நாளில் இன்பம் 
தூயா முருகா மாயோன் முருகா 
தொழுவ தொன்றே இங்கு நான்பெற்ற இன்பம் உனைத் 

தொழுவ தொன்றே இங்கு நான்பெற்ற இன்பம் . 
என்றும் நெஞ்சுருகப் பாடுகின்றார் . தண்டாத .. தமிழ்ப் 
பற்றோடு இறவாத இறைமை யுணர்வோடு , இவ் இளங் 
கவிஞர் உள்ளமெனும் கோயினில் உறைகின்ற குமரனை 
அகங் 

குழைந்து - உளங்கனிந்து . உவந்து உவந்து பாடி 
யுள்ளார் . ஏற்றம் மிகுந்த அவ் இனிய பாடல் வருமாறு : 


உள்ளமே கோயில் 


பண் - கானடா 

தாளம் : ஆதி 
எடுப்பு 
உள்ளமெனும் கோயிலிலே உறைகின்றாய் குமரா 
வள்ளியம்மை கணவா வடிவேலா முருகா (உள்ளமெனும் ) 


கவிஞர்கள் காட்டும் முருகன் 


127 


உடனெடுப்பு 
தெள்ளமுதே தேனே தெவிட்டாத தீந்தமிழே 
சொல்லற்கரிய இன்பச் சுவையே கனிரசமே (உள்ளமெனும் ) 


அமைதி , 
வல்ல குறிஞ்சி நிலம் வாழ்பவனே கந்தா 
வளர் இமை யோன்தந்த உமையவள் மைந்தா 
அல்லும் பகலும்உனை எண்ணிடும் வரந்தா 
அடியனுக்கு உனது ஞானப் பதந்தா 
அடியார் தொழும்படியாய் - இளம் 
வடிவத் தோடெழுந்து 
வடியாக் கடலலைவாய் - தனில் 
துடியாய் நிற்பவனே 
அமைவாய் மிகுகனிவாய்- முதிர் 
பழமாய்ப் பழநியிலே 
அருளாய்ப் பெரும்பொருளாய் - மன 
இருள் நீக் கிடும்முருகா 
அறுமுகனே குருபரனே 
சரவணனே சண்முகனே 
அனுதினமும் உனைத்தொழவே 
ஆலயமும் வேண்டிலனே 
அகத்தினிலே மிகத்தெளிவாய் 
அமர்ந்துறையும் அன்பரசே 
இகத்தினிலே இன்பமெல்லாம் 
என்னுயிரே நீயன்றோ! 
என்னுயிரே நீயன்றோ!! 
என்னுயிரே நீயன்றோ !! 

இவ்வாறாக இருபதாம் நூற்றாண்டுக் கவிஞர்கள் 
முருகன் மாட்சியினை மாண்புற உணர்ந்து , ஞாலம் உய்ய 
ஞானப் பழமாய் இலங்கும் கோலத் திருமுருகனின் காட்சி 
யினைச் செவ்வனே நமக்குத் தெளிவு பெறத் தம் பாடல்கள் 
வழியே காட்டியுள்ளனர் . 


11. தமிழ்த் தெய்வம் 


பழந் தமிழ் நிலம் நானிலம் என வழங்கப்பட்டது . 
குறிஞ்சி , முல்லை , மருதம் , நெய்தல் எனத் தமிழ்மண் 
வகுக்கப் பெற்றுப் பெயரிடப் பட்டிருந்தது . 

பட்டிருந்தது . இந்நால் 
வகை நிலத்திலும் வாழ்ந்த தமிழ்ப் பெருமக்கள் அவ்வந் 
நிலத்தில் ஒவ்வோர் தெய்வத்தை வணங்கினர் . இதனைத் 
தொல்காப்பியனார் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார் : 

மாயோன் மேய காடுறை உலகமும் 
சேயோன் மேய மைவரை உலகமும் 
வேந்தன் மேய தீம்புனல் உலகமும் 
வருணன் மேய பெருமணல் உலகமும் 
முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தலென்று 
சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே 

--தொல்காப்பியம் : அகத்திணை இயல் : 5 
என்று முல்லை நிலத்திற்குத் தெய்வம் திருமால் என்றும் , 
குறிஞ்சி நிலத்திற்குத் தெய்வம் முருகன் என்றும் , மருத 
நிலத்திற்குத் தெய்வம் இந்திரன் என்றும் , நெய்தல் நிலத் 
திற்குத் தெய்வம் வருணன் என்றும் குறிப்பிட்டுள்ளார் . 

பழந்தமிழர் சமய நம்பிக்கை மிகுந்தவர்கள் . இயற்கை 
யோடு இயைந்த வாழ்வு வாழ்ந்தவர்கள் , அழகுணர்ச்சி 
மிக்கவர்கள் . 

எனவே 

எங்கெங்கெல்லாம் அழகினைக் 
கண்டார்களோ அங்கெல்லாம் கோலக்குமரன் 
வீற்றிருப்பதாக எண்ணி வழிபாடாற்றினார்கள் . குறிஞ்சி 
நிலம் இயற்கையழகு இணையற்றுக் குடிகொண்டிருக்கும் 
இடமாகும் . குன்றுகளும் குன்றுகளைச் சூழ்ந்த காடுகளும் 
மக்கள் கண்ணினையும் கருத்தினையும் கவர வல்லன , 
எனவே 

திருமுருகப் பெருமானைத் திருமுருகாற்றுப் 
படையில் நக்கீரர் பெருமான் விண்பொரு நெடுவரைக் 
‘ குறிஞ்சிக் கிழவ என்று குறிப்பிடுகின்றார் . 


கொலு 


தமிழ்த் தெய்வம் 


129 


முருகனுடைய திருவவதாரம் 

உலகு 

உய்யும் 
பொருட்டாக நிகழ்ந்ததாகக் கந்தபுராணம் பாடிய 
கச்சியப்ப சிவாச்சாரியர் நயம்பட நவின்றுள்ளார் : 


அருவமு முருவு மாகி 

அநாதியாய்ப் பலவா யொன்றாய்ப் 
பிரமமாய் நின்ற சோதிப் 

பிழம்பதோர் மேனி யாகக் 
கருணைகூர் முகங்க ளாறுங் 

கரங்கள்பன் னிரண்டுங் கொண்டே 
ஒருதிரு முருகன் வந்தாங் 
குதித்தனன் உலக முய்ய . 
- கந்த புராணம் : திருவவ தாரப் படலம் : 92 


முருகு என்ற சொல்லிற்கு மணம் , இளமை , கடவுள் 
தன்மை , அழகு என்ற பொருள்கள் உண்டு . “ இயற்கை 
மணமும் , மாறா இளமையும் , எல்லாப் பொருளையுங் 
கடந் தொளிருந் தன்மையும் , அழியா அழகும் இறை 
வனிடத்தில் இலங்குவது கண்டு , 

அப்பொருள்கள் 
முறையே உறைதற்கிடம் பெற்றுள்ள முருகன் என்னுஞ் 
சொல்லை , அவ்விறைவனுக்குப் பழந்தமிழ் மக்கள் 
சூட்டியதன் திறமையை நோக்குழி அவர்களது 
கூர்த் தமதி புலனாகிறது என்று தமிழ்ப் பெரியார் 
திரு . வி . க . அவர்கள் முருகக் கடவுளை முழுமுதற் பொரு 
ளாகப் பழந்தமிழர் கொண்டதன் சிறப்பினைப் பொருத்த 
முறப் புகன்றுள்ளார் . 

மக்கள் வாழ்வு முதன் முதல் தொடங்கப்பட்ட 
இடம் மலை என்பது ஆன்ற அறிஞர் தம் கருத்துரை 
யாகும் . இத்தகு பழைய நிலத்தின் கடவுளினை முருகன் 
என்று முன்னோர் கூறினர் . முருகனுக்குப் பல பெயர்கள் 
உண்டு . முருகனை அழகன் என்று புலவர் போற்றினர் . 


மயிலு 


பெருமாளே 


அழகன் என்று போற்றிப்பார். குன்று தோறும் 
130 

முருகன் காட்சி 
அழகான மேனி தாங்கிய வேளே என்றும் , “ முதுமலை 
அழக குருநாதா என்றும் , மணிமுதிராடக வெயில் 
வீசிய அழகா தமிழ் பெருமாளே என்றும் , அயிலு 
மறமு 

நிறமு மழகு முடைய பெருமா 
என்றும் திருப்புகழில் அணிருகிரியார் பலவாறு முருகனை 
உறைவதால் முருகனைக் குன்று தோறும் ஆடிவரும் 
குமரவடிவேலன் என்பர் . குன்றுதோ றாடல்மேவு 
பெருமாளே என்று திருப்புகழ் முருகனைக் குறிப்பிடு 
கின்றது . 

கார்த்திகைப் - பெண்டிர் அறுவரும் எடுத்து 
வளர்த்தமையால் ஆறு குழந்தையாக விளங்கிய முருகன் 
உமை ஒன்றாகச் சேர்த்துத் தழுவ ஆறு முகமும் பன்னிரு 
கையும் கொண்ட ஒரு திருவுருவானான் . 

எனவே 
முகுகனுக்குக் கந்தன் என்ற பெயரும் உண்டு . நெருப்புக் 
கடவுள் தன் கையில் முருகனை ஏந்தியதால் அக்கினிபூ 
என்ற பெயரும் , கங்கையில் வளர்ந்த காரணத்தால் 
காங்கேயன் என்ற பெயரும் , சரவணப் பொய்கையில் 
தோன்றியதால் 

சரவணன் 

என்ற பெயரும் , கார்த்தி 
கைப் பெண்கள் 

ஓராறு பேரும் கண்டுகளித்திட 
வளர்ந்தவன் ஆனதால் கார்த்திகேயன் 

என்ற 
பெயரும் , கடப்ப மரநிழலில் துயின்ற தால் கடம்பன் 
என்ற பெயரும் , ஆறுமுகம் கொண்டமையின் ‘ ஆறுமுகன் 
என்ற பெயரும் , அழகும் இளமையும் கொண்டு திகழ்வதால் 
அழகன் , குமரன் என்ற பெயர்களும் , அடியார்களின் 
உள்ளமெனும் கோயிலில் 

உறைகின்ற காரணத்தால் 
‘ குகன் என்ற பெயரும் , விசாக நாளுக்கு உரியவனாகத் 
தோன்றியதால் : விசாகன் என்ற பெயரும் முருகனுக்கு 
உண்டு . பிரணவத்தின் பொருளை உணர்த்த வேண்டிச் 
சிவனுக்கு உபதேசித்ததால் தகப்பன் சாமி , குருமூர்த்தி , 
சாமிநாதன் என்ற பெயர்களும் இவருக்கு உண்டு . 


தமிழ்த் தெய்வம் 


131 


முருகப் பெருமான் செந்நிறத்தவர் ; செவ்வடியினர் ; 
செம்பவளம் போல் செக்கச் சிவந்த 

சிவந்த மேனியர் ; குன்றி 
மணியினைப் போலச் சிவந்த : - ஆடை உடையவர் ; 
கிரௌஞ்ச மலையைத் தம் வேலினால் பிளந்து , அஞ்ஞான 
இருளாம் சூரனை மாய்த்து இவ்வுலகை அவர் புரக்கின்ற 
மையின் இவ்வுலக மக்கள் பாதுகாப்பாகவும் மகிழ்வோடும் 
வாழ்கின்றார்கள் . இவ்வாறு எல்லா வகைக்குற்றமும் 
நீங்கிய செய்யுள் என்று தமிழ் இலக்கணத்தில் எடுத்துக் 
காட்டப்படுகின்ற பாரதம் பாடிய , பெருந்தேவனாரின் 
அழகிய பாடல் கூறுகின்றது . அப்பாடல் வருமாறு : 


தாமரை புரையுங் காமர் சேவடி 
பவழத் தன்ன மேனித் திகழொளிக் 
குன்றி யேய்க்கும் உடுக்கைக் குன்றின் 
நெஞ்சுபக வெறிந்த அஞ்சுடர் நெடுவேற் 
சேவலன் கொடியோன் காப்ப 
ஏம வைகல் எய் தின்றால் உலகே . 

- குறுந்தொகை : கடவுள் வாழ்த்து . 


காடு , 


ஊர்தோறும் ஊர்தோறும் எடுத்துக் 

கொண்ட 
தலைமை பொருந்தின விழாவின் கண்ணும் , அன்புடை 
யார் ஏத்த அகமகிழ்ந்து அவன் அருள் சுரக்கின்ற இடத் 
தினும் , வேலன் என்னும் முருக கோயில் பூசாரி : வழிபாடு 
ஆற்றுவதற்கு இழைத்த வெறியாடு களத்தினும் , 
சோலை , ஆற்றிடைக்குறை , யாறு , குளம் , பல ஊர்கள் , 
நாற்சந்தி முச்சந்தி ஐஞ்சந்தி , கடம்ப மரம் , ஊர்க்குப் 
பொதுமன்றமாய மரத்தடி , அம்பலம் , ஆதீண்டு குற்றி 
முதலிய இடங்களிலும் 

முருகன் 

உறைவதாக நக்கீரர் 
பெருமான் திருமுருகாற்றுப் படையில் குறித்துள்ளார் : 

ஊரூர் கொண்ட சீர்கெழு விழவினும் 
ஆர்வலர் ஏத்த மேவரு நிலையினும் 
வேலன் றை இய வெறியயர் களனுங் 


132 


முருகன் காட்சி 


காடும் காவும் கவின்பெறு துருத்தியும் 
யாறுங் குளனும் வேறுபல் வைப்புஞ் 
சதுக்கமுஞ் சந்தியும் புதுப்பூங் கடம்பும் 
மன்றமும் பொதியிலுங் கந்துடை நிலையினும் 

- திருமுருகு : 220-226 
என்று முருகன் உறைவதாக அவர் குறிப்பிடும் இடங்கள் 
அழகு உறையும் இயற்கை நிலையங்களாகும் . 

இவை தவிர , முருகாற்றுப்படையில் ஆறு படைவீடுகள் 
முருகனுக்குரியனவாகப் பேசப்படுகின்றன . முதலாவதாகப் 
பேசப்படும் படைவீடு திருப்பரங்குன்றமாகும் . சூரனைத் 
தோற்கடித்து தேவருலகினைக் காத்த முருகனுக்கு , 
இந்திரன் தான் வளர்த்த தேவசேனை என்னும் நங்கை 
நல்லாளைத் திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்வித்துக் 
கொடுத்ததாகக் கந்தபுராணம் கூறும் . பழந்தமிழ் நூல் 
களான பரிபாடல் , கலித்தொகை , அகநானூறு , மதுரைக் 
காஞ்சி முதலான நூல்களும் திருப்பரங்குன்றத்தினை முருக 
வேள் உறையும் தலமாகக் குறிப்பிடுகின்றன . 
பரங்குன்று இமயக் குன்ற நிகர்க்கும் 

--பரிபாடல் : 8.11 


என்று பரிபாடலிலும் , 

ஒன்னாதார்க் கடந்தடூஉ முரவுநீர் மாகொன்ற 
வென்வேலான் குன்றின்மேல் விளையாட்டும் 

விரும்பார்கொல் " 

கலித்தொகை : 27 
என்று கலித்தொகையிலும் , 

சூர்மருங் கறுத்த சுடரிலை நெடுவேற் 
சீர்மிகு முருகன் தண்பரங் குன்றத்து 
அந்துவன் பாடிய சந்து கெழு நெடு வரை 

அகநானூறு : 59 : 10.12 


தமிழ்த் தெய்வம் 


133 


கூடற் கூடாது , 
பல்பொறி மஞ்ஞை வெல்கொடி யுயரிய 
ஒடியா விழவின் நெடியோன் குன்றத்து 

-அகநானூறு : 149 : 15.16 
என்று அகநானூற்றிலும் , 

வன்கை வினைஞர் அரிபறை யின்குரல் 
அளிமழை பொழியுந் தண்பரங் குன்றில் 

-மதுரைக் காஞ்சி : 262 : 263 
என்று மதுரைக் காஞ்சியிலும் முருகப்பெருமானின் முதற் 
படைவீடான திருப்பரங்குன்றம் கூறப்பட்டுள்ளது . 
போன்றே இரண்டாவது படைவீடான திருச்சீரலைவாய் 
எனப்படும் திருச்செந்தூர் மிகப் பழமையான தலமாகும் . 
பாண்டியன் இலவந்திகைப் பள்ளித் துஞ்சிய நன்மாறனை 
வாழ்த்த விரும்பிய மருதனிளநாகனார் என்னும் புற 
நானூற்றுப் புலவர் திருச்செந்தூரில் கடலின் அலைகளால் 
மோதப்படுவதும் முருகவேள் எழுந்தருளியிருப்பதுமாகிய 
திருக்கோயிலின் முன்னுள்ள கடற்றுறையில் கடுங்காற்றால் 
திரட்டித் தொகுக்கப் பெற்ற மணலைவிடப் பல்லாண்டு 
காலம் நீ வாழ்வாயாக என்று வாழ்த்தியிருப்பதனைப் 
பின் வரும் புறநானூற்றுப் பாடற்பகுதியினின்று அறியலாம் : 

நீநீடு வாழிய நெடுந்தொகை தாழ்நீர் 
வெண்டலைப் புணரி யலைக்குஞ் செந்தில் 
நெடுவேள் நிலை இய காமர் வியன்றுறைக் 
கடுவளி தொகுப்ப வீண்டிய 
வடுவாழ் எக்கர் மணலினும் பலவே . 

-புறநானூறு : 55 : 17.21 
அகநானூறும் திருச்செந்தூரின் பழமையினைப் பின் 
வருமாறு பேசுகின்றது : 

திருமணி விளக்கின் அலைவாய்ச் 
செருமிகு சேஎயொ டுற்ற சூளே 

அகநானூறு 266 : 20-21 


134 


முருகன் காட்சி 


திருமறைக்காடு தேவாரம் , 

நஞ் செந்தின் மேய , 

வள்ளி மணாளர்க்குத் தாதை கண்டாய் . 
என்று திருச்செந்தூரினைக் குறிப்பிடுகின்றது . 

மூன்றாவது படைவீடு திருவாவினன்குடி என்றும் 
சித்தன் வாழ் மூதூர் என்றும் சொல்லப்படும் . பழநித் 
திருத்தலமாகும் . இத்தல மகிமையினைக் கந்தரலங்காரம் 
பின்வருமாறு குறிப்பிடுகின்றது : 

படிக்கின் றிலைபழ னித்திரு நாமம் படிப்பவர் தாள் 
முடிக்கின் றிலைமுரு காவென் கிலைமுசி யாமலிட்டு 
படிக்கின் றிலைபர மானந்த மேற்கொள விம்மி விம்மி - 2 
நடிக்கின் றிலைநெஞ்ச மேதஞ்ச மேது நமக்கினியே 

-- கந்தரலங்காரம் : 75 
இப்பாடல் உள்ளம் உருக்குவதாகும் . 

நான்காவது படைவீடு திருவேரகமாகும் . திருவே 
ரகத்தை மலை நாட்டிலுள்ள தொரு திருப்பதி என்று கூறுவர். 
"நச்சினார்க்கினியர் . ஆனால் அருணகிரிநாதர் 

சோழ 
நாட்டிலுள்ள சுவாமிமலையே இப்பதி என்று கருதியமை , 
எனவும் , 

காவிரி யாற்றுக்கு ளேவரு , 
வளமைச் சோழநன் னாட்டுக்குள் ஏரக 

நகரிற் சீர்பெறும் மோட்சத்தை யேதரு பெருமாளே 
எனவும் , 
யாவு மலைகொண்டு கைத்த காவிரி புறம்பு சுற்றும் 

ஏரகமமர்ந்த பச்சை மயில்வீரா . 
எனவும் வரும் திருப்புகழ்ப் பாடற்பகுதிகளை நோக்கின் 
அவர் கருத்துப் புலனாகும் . 

குன்று தோறாடல் - எனும் சொல் - ஒரு தலத்தைக் 
குறிக்காமல் - குன்றுகள் அனைத்திலும் கோலக்குமரன் 


தமிழ்த் தெய்வம் 


135 


கொலுவீற்றிருக்கிறான் என்பதனை உணர்த்தும் . அருண 
கிரியாரும் ‘ வடிவ தாமலை யாவையு மேவிய தம்பிரானே . 
எறுைம் , ‘ பலகுன்றிலு மமர்ந்த பெருமாளே என்றும் , பல 
மலையுடைய பெருமாளே என்றும் , ‘ குன்று தோறாடல் 
மேவு பெருமாளே என்றும் தம் திருப்புகழில் குறிப்பிட்டுள் 
ளமை ஈண்டு நோக்கற்குரியது . 

ஆறாவது படை வீடு பழமுதிர் சோலையாகும் . 
ரைக்கு அண்மையிலுள்ள அழகர்மலை பழமுதிர்சோலை 
என்பர் . இவ் ஆறு படைவீடுகளையும் திருமுருகாற்றுப் 
படையின் வரிசை முறையிலேயே கந்தபுராணக் கடவுள் 
வாழ்த்துச் செய்யுட்களும் , கந்தரந்தாதியின் முதற்செய் 
யுளும் குறிப்பிடுகின்றன . சிலப்பதிகாரம் - குன்றக்குரவை 
யில் இளங்கோவடிகள் , 


மது 


சீர்கெழு செந்திலும் செங்கோடும் வெண்குன்றும் 
ஏரகமும் நீங்கா இறைவன்கை வேலன்றே 
பாரிரும் பௌவத்தின் உள்புக்குப் பண்டொருநாள் 
சூர்மா தடிந்த சுடரிலைய வெள்வேலே 

-சிலம்பு ; குன்றக் குரவை : 8 
என்று படைவீடுகளில் சிலவற்றினைக் குறிப்பிட்டுள்ளார் . 


சங்க இலக்கியத்தில் குறிஞ்சிநிலத் தலைவி ஒருத்தி 
தலைவன்மீது கொண்ட காதலால் நலிவுற்று உடல் மெலிந் 
தால் அத்தலைவியின் தாய் முருகன் கோயில் பூசாரியாகிய 
வேலன் எனப்படும் படிமத்தானை அழைத்து , தலைவியின் 
நோய்க்குரிய காரணத்தினை உசாவுவாள் . 

அவ் வேலன் 
வெறியாட்டு எடுப்பான் . வெறியாடும் பொழுது 

கழற் 
காயினை மெய்யில் அணிந்து படிமக்கலத்தைத் தூக்கிக் 
கொண்டு முருகணங்கின் குறையென வேலன் கூறுவான் : 


136 


முருகன் காட்சி 


பொய்யா மரபின் ஊர்முது வேலன் 
கழங்குமெய்ப் படுத்துக் கன்னந் தூக்கி 
முருகென மொழியும் 

--ஐங்குறு நூறு : 245 : 1.3 
இவ் முருக வழிபாடு ஆரவாரத்தோடு நிகழும் . குழல் 
அகவும் ; யாழ் முரலும் ; முழவு அதிரும் ; முரசு இயம்பும் 
என்று பட்டினப்பாலையில் 

கடியலூர் உருத்திரங் 
கண்ணனார் குறிப்பிட்டுள்ளார் : 


செறிதொடி முன்கை கூப்பிச் செவ்வேள் 
வெறியாடு மகளிரோடு செறியத் தாஅய்க் 
குழலகவ யாழ்முரல 
முழவதிர முரசியம்ப 
விழவறா வியலாவணத்து . 

--- பட்டினப்பாலை : 154.158 
இம்முறையில் பழந்தமிழர் பண்பாட்டோடு.நம்பிக்கை 
யோடு முருகனுக்கு விழாவெடுத்தனர் . 

தேவேந்திரன் தர தேவசேனையைக் கற்பு மணம் 
புரிந்த முருகன் , தினைப்புன மாது வள்ளியைத் தாமே 
விரும்பிக் களவு மணங்கொண்டு கற்பில் தலைப்படுகின்றார் . 
" யான் எனது அற்ற அடியவரிடம் இறைவன் தானே வந்து 
நல்குவான் என்ற உயரிய தத்துவத்தை வள்ளித்திருமணம் 
விளக்குகிறது என்பர் பெரியர் . எனவே தேவசேனையைக் 
- கிரியா சக்தி என்றும் , வள்ளியை ‘ இச்சா சக்தி என்றும் , 
வேலினை ஞானசக்தி என்றும் கூறுவர் . இது போன்றே 
மயிலினை ஆணவம் என்றும் , கோழியினைச் சிவஞானம் 
என்றும் ; மயிலாகிய ஆணவத்தினை அடக்கித் தான் அமரும் 
வாகனமாக்கிக் கோழியாகிய சிவஞானத்தைக் கொடியாக 
உயர்த்தித் தன் கையில் பிடித்துள்ளார் முருகப்பெருமான் 
என்பர் அறிஞர் . முருகனுக்குச் சிறந்த படையாக விளங்கு 
வது வேலாயுதமாகும் . எனவே பெரியோர் விழிக்குத் 


137 


தமிழ்த் தெய்வம் 


துணையாக முருகனின் மலர்ப்பாதங்களையும் , மொழிக்குத் 
துணையாக முருகா எனும் திருப்பெயரினையும் , பழிக்குத் 
துணையாக அவன் தன் பன்னிரு தோளினையும் , வழிக்குத் 
துணையாக வேலினையும் மயிலினையும் 

முறையே 
கொள்வர் . அருணகிரியார் பாடும் அவ்வழகிய பாடல் 
வருமாறு : 


விழிக்குத் துணைதிரு மென்மலர்ப் 

பாதங்கள் மெய்மைகுன்றா 
மொழிக்குத் துணை முரு காவெனு 

நாமங்கள் முன்பு செய்த 
பழிக்குத் துணையவன் பன்னிரு 

தோளும் பயந்ததனி 
வழிக்குத் துணைவடி வேலுஞ்செங் 
கோடன் மயூரமுமே . 

-கந்தரலங்காரம் : 70 . 

: 


என்று 


மேலும் காதிர்காமத் திருப்புகழில் 

அருணகிரியார் 
இதமொழி பகரினும் மதமொழி பகரினும் ஏழைக் 
கிரங்கும் பெருமாளே ( 422 ) 

ஏழைக்கிரங்கும் 
ஏந்தலின் இதயத்தினைப் புகழ்ந்துரைத்துள்ளார் . மேலும் 
‘ மொய்தா ரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் 
வைதா ரையும் அங்கு வாழவைப் போன் ( கந்தரலங்காரம் : 22 ) 
என்று 

முத்தமிழால் வை தாரையும் வாழவைப்பான் 
என்று தமிழ் பால் 

முருகன் 

கொண்ட தணியாத 
காதலைப் புலப்படுத்துகின்றார் . ஊமையாகப் பிறந்து 
செந்தில் முருகன் அருளால் 

பேசும்திறம் பெற்ற 
குமரகுருபரர் , முருகன் வள்ளியின் தேனூறு கிளவிக்கு, 
வாயூறி நின்றதைக் குறிப்பிட்டு , 


விழியாக முன்னின்று தண்ணளி சுரந்தவர்கள் 

வேண்டிய வரங்கொடுப்பான் 


138 


முருகன் காட்சி 


மெய்கண்ட தெய்வமித் தெய்வமல் லாற்புவியில் 
வேறில்லை 

-- முத்துக்குமாரசுவாமி பிள்ளைத் தமிழ் : 7 : 6 


என்று முருகனே முழுமுதற் பொருள் என்று மனமாரப் 
பாராட்டி வணங்குகின்றார் . 


முருகனுக்குரிய விரதங்கள் வெள்ளிக்கிழமை , கார்த் 
திகை , சஷ்டி முதலியனவாகும் . கச்சியப்பர் , 

அருணகிரி 
யார் , குமரகுருபரர் முதலிய புலவர் பெருமக்களை ஆட் 
கொண்ட 

அண்ணல் அவர் . ‘ குமாராய நம , 
" சரவணபவ என்ற ஆறெழுத்து - சடாட்சரம் முருகப் 
பெருமானுக்கு உரிய மந்திரமாகும் . எனவே தமிழ்த் 
தெய்வமாம் முருகன் திருப்பெயரினை 

உளம் 

உருகி 
ஓதுவோரை நாளும் 

கோளும் ஒன்றும் செய்யா . 
அஞ்சுமு.கந் தோன்றினால் 

- முருகனின் 

ஆறு முகந் 
தோன்றும் . நெஞ்சில் ஒருமுறை எண்ணினால் இருமுறை 
தோன்றி அஞ்சாதே என்று கூறி , தெய்வ இளநலம் 
காட்டி அடியவர்க்கு அருள் பொழிவான் - திரு முருகன் 
என்பது திண்ணம் . 


12 . 


பாராயணப் பாடல்கள் 


திருமுருகப் பெருமானின் திருவருளைப் பெற்று உய்யும் 
பொருட்டுப் பக்திப் பாடல்கள் பாடிய புலவர் பலர் . 
பாராயணத்திற்குரிய முறையில் அமைந்துள்ள சில 
பாடல்கள் ஈண்டுத் தரப்படுகின்றன . 

எவரா யிருப்பினும் கார்த்திகேயனிடத்தில் பக்தி பண்ணு 
பவர் : புதல்வன் முதலிய பல பேறுகளைப் பெறுவர் என்று 
வால்மீகி இராமாயணத்தின் பால காண்டத்தில் விசுவா 
மித்திரர் வாக்காக வியாசர் குறிப்பிடுகின்றார் . எனவே 
பின் வரும் பாடல்களை மனனம் செய்து அன்பர்கள் திரு 
முருகன் திருவருள் பெற்றுய்வார்களாக . 


நாள் தோறும் பாராயணம் செய்தற்குரிய 
திருமுருகாற்றுப்படையின் அடியிற் காணும் 

வெண்பாக்கள் 
குன்ற மெறிந்தாய் குரைகடலிற் சூர்தடிந்தாய் 
புன்றலைய பூதப் பொருபடையாய் -- என்றும் 
இளையாய் அழகியாய் ஏறூர்ந்தான் ஏறே 
உளையாயென் னுள்ளத் துறை . 

( 1 ) 
குன்ற மெறிந்ததுவுங் குன்றப்போர் செய்ததுவும் 
அன்றங் கமரரிடர் தீர்த்ததுவும் - இன்றென்னைக் 
கைவிடா நின்றதுவுங் கற்பொதும்பிற் காத்ததுவும் 
மெய்வீடா வீரன்கை வேல் . 

( 2 ) 
வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட 
தீரவேல் செவ்வேள் திருக்கைவேல் -- வாரி 
குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்புங் குன்றும் 
துளைத்தவே லுண்டே துணை . 

( 3 ) 


140 


முருகன் காட்சி 


( 4 ) 


இன்னம் ஒருகால் என திடும்பைக் குன்றுக்கும் 
கொன்னவில் வேற் சூர்தடிந்த கொற்றவா - முன்னம் 
பனிவேய் நெடுங்குன்றம் பட்டுருவத் தொட்ட 
தனிவேலை வாங்கத் தகும் . 
உன்னை யொழிய ஒருவரையும் நம்புகிலேன் 
பின்னை யொருவரையான் பின் செல்லேன்-பன்னிரு 
கோலப்பா வானோர் கொடியவினை தீர்த்தருளும் ( கைக் 
வேலப்பா செந்திவாழ் வே . 

( 5 ) 
அஞ்சு முகந்தோன்றில் ஆறு முகந்தோன்றும் 
வெஞ்சமரில் அஞ்சலென வேல்தோன்றும் நெஞ்சில் 
ஒருகால் நினைக்கில் இருகாலுந் தோன்றும் 
மூருகாவென் றோதுவார் முன் . 

( 6 ) 
மூருகனே செந்தி முதல்வனே மாயோன் 
மருகனே யீசன் மகனே - ஒருகைமுகன் 
தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் 
நம்பியே கைதொழுவேன் நான் . 

( 7 ) 
காக்கக் கடவிய நீ காவா திருந்தக்கால் 
ஆர்க்குப் பரமாம் அறுமுகவா - பூக்குங் 
கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல 
இடங்காண் இரங்கா யினி . 
பரங்குன்றிற் பன்னிருகைக் கோமான்றன் பாதம் 
கரங்கூப்பிக் கண்குளிரக் கண்டு - சுருங்காமல் 
ஆசையால் நெஞ்சே யணி முரு காற்றுப்படையைப் 
பூசையாக் கொண்டே புகல் . 

( 9 ) 
நக்கீரர் தாமுரைத்த நன்முருகாற்றுப்படையைத் 
தற்கோல நாடோறுஞ் சாற்றினால் - முற்கோல 
மாமுருகன் வந்து மனக்கவலை தீர்த்தருளித் 
தானினைத்த வெல்லாந் தரும் . 

( 10 ) 
திருமுருகாற்றுப்படையை நாடோறும் ஓதும் 
அடியார்கள் மேற்கண்ட வெண்பாக்களோடு கீழ்க் 
காணும் கட்டளைக் கலித்துறையினையும் ஓதுவர் : 


( 
8 
) 


பாராயணப் பாடல்கள் 


141 


ஒருமுரு காவென்றன் உள்ளங் குளிர உவந்துடனே 
வருமுரு காவென்று வாய்வெரு வாநிற்பக் கையிங்ஙனே 
தருமுரு காவென்று தான்புலம் பாநிற்பத் தையன் முன்னே 
திருமுரு காற்றுப் படையுட னேவருஞ் சேவகனே . 


அகரமு மாகி யதிபனு மாகி யதிகமு மாகி 

அகமாகி 
அயனென வாகி அரியென வாகி 
அரனென வாகி 

அவர்மேலாய் 
இகரமு மாகி யெவைகளு மாகி யினிமையு மாகி வருவோனே 
இருநில மீதி லெளியனும் வாழ 
எனதுமு னோடி 

வரவேணும் 
மகபதி யாகி மருவும்வ லாரி மகிழ்களி கூரு வடிவோனே 
வனமுறை வேட னருளிய பூஜை 
மகிழ்கதிர் காம 

முடையோனே 
செககண சேகு தகுதிமி தோதி திமியென ஆடுமயிலோனே 
திருமலி வான பழமுதிர் சோலை 
மலைமிசை மேவு 

பெருமாளே . 
- திருப்புகழ் 


சேந்தனைக் கந்தனைச் செங்கொட்டு 

வெற்பனைச் செஞ்சுடர்வேல் 
வேந்தனைச் செந்தமிழ் நூல்விரித் 

தோனை விளங்கு வள்ளி 
காந்தனைக் காந்தக் கடம்பனைக் 

கார்மயில் வாகனனைச் 
சாந்துணைப் போது மறவா 
தவர்க்கொரு தாழ்வில்லையே . 

- கந்தர் அலங்காரம் 


- 


பிறந்திறந் துழலும் பெருவியா தியையும் 

பெரும்பசி நோய்ச்சுடத் தளர்ந்து 
நிறங்குலைந் தொருவர் பின் றிரிந் துழலு 

நிரப்பெனுங் குறுவியா தியையுந் 


மு-9 


142 


முருகன் காட்சி 


திறந்தருள் கடைக்கட் பார்வையா மருந்தால் 

தீர்த்தருள் புரியுநாள் உளதோ 
அறம்பொரு ளின்பம் வீடருள் தணிகை 
ஆறுமா முகதயா நிதியே . 

- கந்தப்ப தேசிகர் . 


ருகா மனமுஞ் சிவஞான முணரா வறிவு முன துபுகழ் 

ஓதா நாவு மோதக்கேட் டுவந்தே யினிய நதிபோலப் 
பெருகா விழியு முடையேனைப் பிறவிக் கடலில் வீழாமற் 
பேணி யெடுத்திங் கெனதுள்ளம் பிரியா விரிஞ்சைப் 

[ பதிவாழும் 
முருகா வருக சதுர்வேத முதல்வா வருக வினைதீர்க்கு 

முனைவா வருக மலராறு முகவா வருக திருமாலின் 
மருகா வருக மயிலேறு மன்னா வருக அடியார்கள் 
வாழ்வே வருக தெய்வசிகா மணியே வருக வருகவே . 

மார்க்கசகாய தேவர் 


அந்திப்போது அழகுறவே நடித்தருளும் 

விழித்துணைவர் அருளும் கோவை 
வந்திப்போர் நினைத்தபடி மயில் ஏறி 

அயிலெடுத்து வரும் செவ் வேளைச் 
சிந்திப்போம் புகழ்ந்திடுவோம் மலரணிவோம் 

அவர்கமலத் தாளும் தோளும் 
சிந்திப்போம் ஆதலினால் நமது பழ 
வினைகளெல்லாம் சிந்திப் போமே . 

- திருவிரிஞ்சைப் புராணம் . 


அறு சமயக் கடவுள் வேறு வேறின்றுயான் 

ஒருவனே அங்கங்கிருந்து 
அன்பர்க்கு முத்திதரு வித்தென் றியாவர்க்கும் 
அறிவித்த வதனமணியே . 

--திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் 


பாராயணப் பாடல்கள் 


143 . 


ஓகையாற் றிரைமுன் னாளில் 

வழக்குமா வினையும் வாட்டும் 
ஏகவெவ் வரையின் எல்லை 

பிடித்திடும் இமையோர் போற்றத் 
தோகைமேல் உலவும் கந்தன் 

சுடர்கரத் திருக்கும் வெற்றி 
வாகையே சுமக்கும் வேலை 

வணங்குவ தெமக்கு வேலை . 
-சைவ எல்லப்ப நாவலர் : செவ்வந்திப் புராணம் 


காலன் செங்கட் கடாவினி லேறிய 

கயிறு வீசிப் பிடியா முன்னெனை 
வெறுஞ் செங்கயி லேந்தி மயில்மிசை 

விரைவில் வந்துவந் தஞ்சலென் றருள்வாய் 
ஆல முண்ட களத்த ரிடத்துறை 

அரிவை கொஞ்சுறக் கொஞ்சுபைங் கிள்ளையே 
தாலம் பாளை மதுக்குட மேந்திய 
சமர மாபுரிச் சண்முக வேலனே . 

--சிதம்பர சுவாமிகள் 


உயிர்ப்பிணி தவிர்க்கு மருத்துவன் என்கோ 

உடற்பிணிக் கொருமருந்து என்கோ 
மயக்குறு மனத்தி னினைவெனும் பனியை 

மாற்றிய கதிரவன் என்கோ 
வியப்புறு புரண சொருபநின் னருளை 

வினையனே னேதெனப் புகல்கேன் 
கயத்துரி தரித்தோன் புதல்வனே போரூர்க் 
காங்கெயா தேங்கொளி மணியே . 

--சிதம்பர சுவாமிகள் 


144 


முருகன் காட்சி 


ஏறுமயி லேறிவிளை யாடுமுக மொன்றே 

ஈசருடன் ஞானமொழி பேசுமுக மொன்றே 
கூறுமடி யார்கள்வினை தீர்க்குமுக மொன்றே 

குன்றுருவ வேல்வாங்கி நின்ற முக மொன்றே 
மாறுபடு சூரரை வதைத்தமுக மொன்றே 

வள்ளியை மணம்புணர வந்தமுக மொன்றே 
ஆறுமுக மானபொருள் நீயருளல் வேண்டும் 
ஆதியரு ணாசல மமர்ந்த பெருமாளே . 

* 
துய்யதாம் மறைக ளாலுந் துதித்திடற் கரிய செவ்வேள் 
செய்யபே ரடிகள் வாழ்க சேவலும் மயிலும் வாழ்க 
வெய்யசூர் மார்பு கீண்ட வேற்படை வாழ்க அன்னான் 
பொய்யில் சீரடியார் வாழ்க வாழ்க இப் புவன மெல்லாம் . 


ஆறிரு தடந்தோள் வாழ்க அறுமுகம் வாழ்க வெற்பைக் 
கூறுசெய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் 
ஏறிய மஞ்ஞை வாழ்க யானைதன் னணங்கு வாழ்க 
மாறிலா வள்ளி வாழ்க வாழ்கசீ ரடிய ரெல்லாம் . 


ஆன்னெறி யதனிற் செல்லும் போக்கினை விலக்கி மேலா 
நன்னெறி யொழுகச் செய்து நவையறு காட்சி நல்கி 
என்னையும் அடிய னாக்கி இருவினை நீக்கி யாண்ட 
பன்னிரு தடந்தோள் வள்ளல் பாதபங் கயங்கள் போற்றி . 


* 


சேல்பட்டழிந்தது செந்தூர் வயற்பொழில் தேங்கடம்பின் 
மால்பட் டழிந்தது பூங்கொடி யார்மனம் மாமயிலோன் 
வேல்பட் டழிந்தது வேலையுஞ் சூரனும் வெற்புமவன் 
கால்பட் டழிந்திங் கென்றலை மேலயன் கையெழுத்தே 


* 


* 


நாளென் செயும்வினை தானென் செயுமெனை நாடிவந்த 
கோளென் செயுங்கொடுங் கூற்றென் செயுங்கும ரேசரிரு 
தாளுஞ் சிலம்புஞ் சதங்கையுந் தண்டையுஞ் சண்முகமுந் 
தோளுங் கடம்பு மெனக்கு முன் னேவந்து தோன்றிடினே . 


ஆண்ட 


சி . பா . 

தேசிங்கு 
செஞ்சியில் பிறந்தவர் 
( 3-5-1935 ) 
செந்தமிழ்ச் செல்வர் . 
கண்டாச்சிபுரமும் திரு 
வண்ணாமலையும் இந்த 
இலக்கியப் 

பொழில் 
கற்ற 

இடங்கள் . 
பைந்தமிழ் வளர்க்கும் 
பச்சையப்பன் கல்லூரி 
பாசறை மறவருள் ஒரு 
வர் . அன்னைத் தமிழில் 
பி.ஏ. ஆனர்சு . அங்கு ! 
முதல்வகுப்பில்தேறிய 
முதல்வர் . 

குறுந் 
தொகை பற்றிய 

ஆய்வுரைக்கு 1963 ல் 
எம்.லிட் . , பட்டமும் , சேர நாட்டுத் தமிழ் இலக்கியங்கள் 
பற்றிய ஆய்வுரைக்கு 1970 ல் டாக்டர் ( பிஎச்.டி. ) பட்டமும் 
சென்னைப் பல்கலைக் கழகத்தில் இவர் பெற்ற சிறப்புகள் . 
நல்ல நடைகொண்ட இந்த நாகரிகர் பேர் சொல்ல நாளும் 
மாணவர் படை உண்டு நாட்டில் ! சென்னைப் பல்கலைக் கழகத் 
தில் விரிவுரையாளராகச் சேர்ந்தவர் 

பேராசிரியராகத் 
துறைத் தலைவராகச் சிறந்திருக்கிறார் . முன்னாள் 

தமிழக 
ஆளுநருக்குத் தமிழை முறையாகப் பயிற்றுவித்த ஆசிரியர் , 
இந்த முற்றிய புலமையாளர் ! 

இருபது நூல்கள் படைத்துள்ள இவர் ஒப்பருந் திறனுக் 
கும் உயர் தமிழ் அறிவுக்கும் , தமிழ் இலக்கிய வரலாறு 
ஒன்றே சான்று ! அண்மையில் வந்துள்ள அணிகலன் பெருந் 
தகை மு.வ. ஆங்கிலத்தில் ஒரு நூல் சங்ககால மகளிர் 
நிலை பற்றிய ஆராய்ச்சி . இலக்கிய அணிகள் என்ற நூல் 
தமிழக அரசின் இரண்டாயிரம் உ - ரூபா முதல் பரிசைப் 
பெற்றது.படித்துப் பல பட்டம் பெற்ற இந்தப் பைந்தமிழ் 
வேந்தர்க்குப் பலரும் கொடுத்துள்ள புகழ் மகுடங்கள் : 
புலவரேறு ( குன்றக்குடி ஆதீனம் ) செஞ்சொற் புலவர் ( தமிழ் 
நாட்டு நல்வழி நிலையம் ) , சங்க நூற் செல்வர் ( தொண்டை 
மண்டல ஆதீனம் ) சங்கத் தமிழ்ச் செல்வர் ( தருமபுர 
ஆதீனம் ) . 

பெருந்தகை மு.வ.வின் செல்லப்பிள்ளை சி.பா. அவர் புகழ் 
பாடும் அந்தமிழ்த் தும்பி ! அயராது உழைக்கும் அருஞ் 
செயல் நம்பி ! இலக்கியப் பேச்சில் இன்ப அருவி ! எழுத்தில் 
நல்ல இலக்கியப் பிறவி ! 
சி.பா. இந்த ஈரெழுத்து 

ஒரு மொழி . இளைஞர்க்குச் 
சொல்வது சிறக்கப் பாடு படு ! 

--- மா.செ . 


